அகராதி நிகண்டு 


பதிப்பாசிரியர்‌ 


டாக்டர்‌ இரா. நாகசாமி 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ உ. வே. சாமிகரதையர்‌ நூல்‌ நிலையம்‌ 
இருவான்மியூர்‌, சென்னை-6000 41. 
1983. 


மகாமகோபாத்தியாய 
டாக்டர்‌ ௨. வே. சாமிகாதையர்‌ 
நூல்‌ நிலைய வெளியீடு எண்‌-?7?. 


முதல்‌ பதிப்பு 1988-1500 பிரதிகள்‌ 


௫ மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ ௨. வே. சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையம்‌ 


விலை ரூ. 15 


Published with the financial assistance from the Ministry of 
Culture, Govt. of India, 


Printed at RAJAN & Co. (Printers) 1, Goomes Street, Madras-1 


டே 
அகராதி நிகண்டு 
முன்னுரை 


மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ உ. வே. சாமிகாதையர்‌ 
சேகரித்த பல அருந்தமிழ்ச்‌ சுவடிகளில்‌, “அகரா திநிகண்டு' 
என்னும்‌ பெயரில்‌ உள்ள இச்சுவடி ஆழ்வார்‌ திருஈகரியிலி 
ருந்து பெறப்பட்டதாகும்‌. ஐயரவர்களது குறிப்பு “ஆழ்‌ 
வார்‌ திருநகரி தாயவலம்‌ தீர்த்த கவிராயர்‌ அவர்களது வீட்டு 
ஏட்டுப்‌ புத்தகம்‌ இது” என்று எழுதப்பட்டுள்ளது. இச்‌ 
சுவடியில்‌ 101 ஏடுகள்‌ உள்ளன. ஓரிரண்டு ஏடுகள்‌ ஓடிக்‌ 
தும்‌ இராமபாணப்‌ பூச்சியினால்‌ துளைக்கப்பட்டும்‌ காணப்‌ 
படுகின்றன. சுவடி முழுவதும்‌ இருக்கிறது. ஆயினும்‌ 
ஆசிரியர்‌ “பல சொற்களை விசாரித்து எழுதவேண்டும்‌”” 
என்று “இந்த அகராதி இதொரு பேதமாகச்‌ சேர்த்திருச்‌ 
ததை எழுதி வச்சிருக்கு.து உ நீடுமி வாழ்க ௨ ஏடுகள்‌ குறை 
யாக இருப்பது விசாரித்து எழுதவேணும்‌”என்று குறித்துள்‌ 
ளார்‌. ஆதலால்‌ இந்நூலை மேலும்‌ விரிவாக்க ஆசிரியர்‌ 
கருதியிருச்தார்‌ என்பது தெளிவு. சுவடியில்‌ சில: சொழ்‌ 
களுக்குப்‌ பொருள்‌ எழுதப்படாமல்‌ விடப்பட்டுள்ளது. சில 
சொல்‌ வர்க்கங்கள்‌ இல்லை. பின்னர்‌ சுவடியை வாசித்தவர்‌ 
நகர வர்க்கம்‌ இல்லை. “பகரவருக்கத்திலும்‌ ககரம்‌ முதலாக 
டகர வருக்கம்‌ வரையிலும்‌ இல்லை'” என்று குறித்துள்ளார்‌. 
இக்நிகண்டில்‌ சுமார்‌ 7500 மூலச்‌ சொற்களும்‌ மொத்தம்‌ 
22,500 க்கு மேற்பட்ட சொற்களும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


எழுத்தின்‌ தொடக்கத்தில்‌ “'ககரம்‌,”' 'உகரம்‌', எனத்‌ 
தனித்தலைப்பும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. சொற்கள்‌ தனித்‌ 
தனியாக எழுதப்பட்டுப்‌ பொருள்கள்‌ கொடுக்கப்பட்‌ 
டுள்ளன. ஓவ்வொரு ஏட்டின்‌ பக்கத்தையும்‌ பல பகுதி 
களாகப்‌ பிரித்துக்கொண்டு சொற்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. 
இந்நிகண்டில்‌ குற்றெழுத்து அகராதி முடிவுற்றபின்‌ கெட்‌ 
டெழுத்து அகராதி எழுதப்பட்டுள்ளது ஓரு தனிச்‌ சிறப்‌ 
பாகும்‌; 


ii 


பொருள்‌ எழுதும்பொழுது பொருள்‌ முடிவுற்றது 
எனக்கு றிக்க இறுதி எழுத்துப்‌ பிரித்து எழுதப்பட்டுள்ளது. 
நெட்டெழுத்துப்‌ பகுதியில்‌ சில இடங்களில்‌ இறுதி எழுத்‌ 
தைப்‌ பிரித்தும்‌, சில இடங்களில்‌ சுழியிட்டும்‌ பொருள்‌ 
முடிவுற்றதெனக்‌ காட்டப்பட்டுள்ளது. நெட்டெழுத்து அக 
சாதியில்‌ சொல்லையும்‌ பொருளையும்‌ வேறுபடுத்த இடையில்‌ 
கோடிடப்பட்டுள்ளது. சொற்களை எழுதும்போது முதல்‌ 
எழுத்து மட்டுமல்ல, இரண்டாம்‌ எழுத்திலும்‌ . அகர 
வரிசையை அசிரியர்‌ பின்பற்றியுள்ளார்‌. 


உயிர்‌ ஈகாரம்‌ இகரத்தில்‌ சுழியிட்டு இ (ஈ) என எழுதப்‌ 
பட்டுள்ளது. உயிர்‌ எகர எகாரத்துக்கும்‌ ஒகர ஓகாரத் துக்‌ 
கும்‌ வடிவில்‌ வேறுபாடு இல்லை. உயிர்மெய்‌ வடிவில்‌ இரட்‌ 
டைல்‌ கொம்பு: இடப்படவில்லை. சில எழுத்துக்கள்‌ 
ஒன்றுக்கு ஒன்றாகப்‌ பிறழ்சு து காணப்படுகின்றன. 


னந (உ-ம்‌) சென்னாய்‌-செந்நாய்‌ 


ன்னா அன்‌ னு- தண்ணு 

ர சக்கிறாயுதம்‌-சக்கிராயுதம்‌ 
உள பிழிறல்‌-பிளிறல்‌ 

லள ர அலக்கம்‌- துளக்கம்‌ 


முதலியன இவ்வாறு காணப்படுகின்றன. இவை அவ்‌ 
வட்டார எழுத்து மரபாக இருக்கலாம்‌, லை சொற்கள்‌ 
திரிர் தும்‌ காணப்படுகின்றன. (உ-ம்‌) பிறாத்தி பிராப்தி, 
எழுதும்‌ பிழையால்‌ ஓரிரு எழுத்துக்கள்‌ விடப்பட்டுள்ளன... 
குடி-மருத நிலத்தூர்க்‌ கொடிகள்‌-மரு தநிலத்‌ கூர்குடிகள்‌. 
இங்குக்‌ குடிகள்‌ என்னும்‌ சொல்‌ கொடிகள்‌ எனத்‌ திரிந்து 
வந்தது. இப்படி வருவது இக்‌ நூலாசிரியரின்‌ காலப்‌ பேச்சு 
வழக்கைக்‌ குறிக்கலாம்‌, இது போன்று பிறழ்க்‌ துள்ள 
சொற்களும்‌ அவற்றின்‌ திருந்திய வடிவமும்‌ வருமாறு: ' 


சுவடியில்‌ உள்ளது. செஞ்சொல்‌. பொருள்‌. 
குப்பாவம்‌ - குப்பாயம்‌ _ சட்டை 
கொலம்‌ ௨ கோலம்‌ -— நீரோட்டம்‌ 


கொறன்‌ --  கோற்றேன்‌ _ தேன்கூடு 


“சல்லி - சில்லி _ வடம்‌, ரை, 
தேருருள்‌, கீழ்‌ 
ள்‌ - வீடு. 
சலிகம்‌ - சலீகம்‌ -- பூசல்‌ 
. . சொற்களின்‌ தொடக்கத்தில்‌ ஒரு எழுத்து விடப்பட்டுப்‌ 
பொருள்‌ எழுதப்பட்டுள்ள சொற்களுக்கு உதாரணம்‌: 
தஉதசி-வடதிசை 
துகம்‌-மதுகம்‌-தரா 
... தும்பரம்‌-உதும்பரம்‌-செம்பு. 
ஏசி என்னும்‌ எழுத்து இ என்று மாறி வந்ததற்கு 
உதாரணம்‌. 
தேசி-தேதி-நாய்‌. 
குறில்‌ நெடிலாக மாற்றம்‌ பெற்றதற்கு உதாரணம்‌ 
தொகம்‌-தோகம்‌-அற்பம்‌, 
தெறுக்கால்‌-தேறுக்கால்‌-தேள்‌ 
நெடில்‌ குறிலாக மாறியதற்கு உதாரணம்‌. 
மோத்தை-மொத்தை-வெள்ளாட்டேறு 
ஆங்காரம்‌ கிதை. இங்கு புதை என்னும்‌ பொருள்‌ 
மஇதை எனத்‌ திரிந்தது. நாமதீப நிகண்டில்‌ காணப்படும்‌ 
வீதா என்னும்‌ சொல்‌ இவ்வகராதி நிகண்டில்‌ பிதா என்று 
வந்துள்ளது. 
வகர பகர பேதங்களுக்கு உதாரணம்‌ 
- விதி.பிதி-குணம்‌, 
விருச்‌கென்‌-பிருச்சிகன்‌- ஆதித்தன்‌ 
அனங்கம்‌-இருவாட்சி. இச்சொல்லில்‌ *௮: என்னும்‌ 
எழுத்து மகர அகரமாக மனங்கம்‌-இருவாட்சி என்று 
வந்துள்ளது, 
பகர இகரம்‌ மகர இகரமாகப்‌ பிழைபடத்‌ திரிந்ததற்கு 
உதாரணம்‌: 
பின்னம்‌ - மின்னம்‌ - வேறுபாடு. சிவன்‌ என்ற 
சொல்லுக்கு விட்டுணு எனப்‌ பொருள்‌ தந்துள்ளார்‌ இம்‌ 
நூலாசிரியர்‌. புத்தன்‌ என்ற சொல்லுக்கு நெடுமால்‌ எனப்‌ 
பொருள்‌ கொண்டுள்ளார்‌ ஆசிரியர்‌." திருமாலின்‌ பத்து 


iy 


அவதாரங்களில்‌ புத்தாவதாரம்‌ ஒன்று எனப்‌ பாகவதம்‌ 
கூறுகிறது. நான்‌ என்னும்‌ சொல்‌ ஆங்காரம்‌ என்ற 
பொருளில்‌ இக்கிகண்டில்‌ வந்துள்ளது. கான்‌ என்னும்‌ 
சொல்லுக்குத்‌ தன்மை ஒருமைப்‌ பெயர்‌. என்று: இலக்கண 
வழக்கில்‌ தமிழ்‌ அகராதி தொகுதி 4இல்‌ பொருள்‌ தரப்‌ 
பட்டுள்ளது, இந்த அகராதி நிகண்டின்‌ ஆசிரியர்‌ “நான்‌- 
ஆங்காரம்‌' என்று தத்‌ துவ வழக்கில்‌ பொருள்‌ தந்துள்ளார்‌. 
கோசம்‌ என்ற சொல்‌ உறை என்று பொருள்‌ தரும்‌. இதில்‌ 
“உ என்ற எழுத்தை மகர உகரமாக்கி முறை என்று 
பொருள்‌ தந்துள்ளார்‌ இந்நூலாசிரியர்‌. கோசிகம்‌ என்ற 
சொல்‌ சாம வேதம்‌ என்ற பொருளைத்‌ தருகிறது. இச்‌ 
சொல்லுக்கு ஏட்டுச்‌ சுவடியில்‌ காம நூல்‌ எனப்‌ பொருள்‌ 
எழுதப்பட்டுள்ளது. இப்பொருள்‌ பிழையுடைய து. சாம 
நூல்‌ என்று வருவதற்கு மாறாகக்‌ காம நூல்‌ என்று தவறாக 
எழுதப்பட்டுள்ளதோ என்று தோன்றுகிறது. ககர ஓகார 
வருக்கத்தில்‌ 'கோமாயு” என்ற சொல்லுக்கு “ஈரி” . எனப்‌ 
பொருள்‌ எழுதப்பட்டுள்ளது. மகர ஆகார வருக்கத்தில்‌ 
மாயு என்ற சொல்‌ ஈரி என்ற பொருளில்‌ வந்துள்ளது. 
மடு-குளம்‌, பசுவின்‌ முலை எனப்‌ பொருள்‌ தரப்பட்டுள்ளது, 
மடி என்ற சொல்லின்‌ பொருள்‌ பசுவின்‌ முலையாகும்‌, 
சக்கரம்‌ என்ற சொல்லுக்குத்‌ அயிலொழிதல்‌ . என்று 
பொருள்‌ தரப்பட்டுள்ளது. சாக்கிரம்‌ என்ற சொல்லே 
அயிலொழிதல்‌ என்ற பொருள்‌ தருவதாகும்‌. தமனியம்‌ 
என்ற சொல்லுக்குப்‌ பொன்‌ என்பது பொருளாகும்‌: 
இப்பொருளுடன்‌ பிரமா என்றபொருளும்‌ இச்சொல்லுக்குத்‌ 
தரப்பட்டுள்ளது. இது குணத்தையும்‌ குணத்தை உடைய 
குணியையும்‌ ஒன்றாகப்‌ பொருள்‌ கொண்டுள்ளமைக்கு 
எடுத்துக்காட்டாகும்‌. தேகம்‌ என்ற சொல்லுக்கு உடம்பு 
என்‌ ற பொருளுடன்‌ ஐயம்‌ ஏன்ற பொருளும்‌ இந்நிகண்டில்‌ 
காணப்படுகிறது. சந்தேகம்‌ என்ற சொல்லுக்கு உரிய 
“ஐயம்‌: என்ற பொருளையே தேகம்‌ என்ற சொல்லுக்கு 
இந்நூலாசிரியர்‌ கொண்டுள்ளார்‌ என்று தோன்றுகிறது. 
மித்திரர்‌ என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதமாயெ சத்துரு 
என்ற சொல்லையே பொருளாக இக்நாலில்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளது. பந்து என்ற சொல்‌ பெந்து என்று வருவது 
போன்று தமரம்‌ என்ற சொல்‌ தெமரம்‌ என்று இம்‌ 
நிகண்டில்‌ எழுதப்பட்டுள்ள அ. 


v 


கால வழக்கையும்‌ வட்டார வழக்கையும்‌: அறிந்து 
கொள்ளப்‌ பெரும்பாலும்‌ சொற்களும்‌ பொருள்களும்‌ 
சுவடியில்‌ உள்ளவாறே இங்குப்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன. 
தெளிவு பெறும்‌ வகையில்‌ அடைப்புக்‌ குறியீடுகள்‌ கீழ்வரு 
மாறு பயன்படுத்தியுள்ளேன்‌. 
[ 7 செல்லரிக்கப்பட்ட இடங்களில்‌ எழுத்துக்கள்‌ 
சேர்க்கப்பட்டவை, 
[*] எழுதும்போது விடப்பட்டுப்‌ பதிப்பாசிரியரால்‌ 
சேர்க்கப்பட்டவை, 
( ) சுவடியில்‌ உள்ளன. ஆனால்‌ நீக்கப்படவேண்டி 
யவை. 
இக்கிகண்டைத்‌ தொகுத்த ஆசிரியர்‌ பெயர்‌ தெரிய 
வில்லை. சதுரகராதி போன்ற நூல்கள்‌ தோன்றியபிறகு 
இவ்வகராதியை ஆசிரியர்‌ தொகுத்திருக்க வேண்டும்‌. 
ஏனெனில்‌ சொல்லின்‌ முதல்‌ எழுத்து மட்டுமல்ல, இரண்டா 
வது எழுத்தையும்‌ அகரவரிசைப்‌ படுத்தி எழுதியுள்ளமை 
இதைச்‌ சுட்டும்‌. ஆதலின்‌ இது 19ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
தொகுக்கப்பட்ட நூல்‌ எனலாம்‌. அகராதி தொகுக்கும்‌ 
பணி தொடர்ந்து நம்‌ ஆன்றோர்களால்‌ பின்பற்றப்பட்ட து 
என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனலாம்‌. இது 
காறும்‌ இது அச்சிடப்படவில்லை. 1958ஆம்‌ ஆண்டு 
சாமிநாதையர்‌ நூலகத்தாரால்‌ படி எடுக்கப்பட்டுள்ளது. 
படியெடுத்தவர்‌ இம்‌ நூலகத்தில்‌ பணியாற்றிய எம்‌. வரதன்‌ 
என்பவர்‌ ஆவார்‌. 
ஐயரவர்கள்‌ நூல்‌ நிலைய வெளியீடான சுவடிகளின்‌ 
விளக்கம்‌ முதல்‌ தொகுதியில்‌ இச்சுவடியின்‌ தொடர்‌ எண்‌ 
968 என்று அச்சிடப்பட்டுள்ளது. இந்நூல்‌ சிதம்பரம்‌ 
ரேவணசித்தர்‌ எழுதிய அகராதி நிகண்டினின்றும்‌ 
வேறான அ. 
இர நாலை ஆய்ந்து பதிப்பிக்கும்‌ பணியில்‌ திருவாளர்கள்‌ 
எஸ்‌. சாயிராமன்‌, எஸ்‌. விஸ்வேஸ்வரன்‌, 11. பாபு ஆகியோர்‌ 
பெரிதும்‌ உதவியுள்ளனர்‌. பதிப்புக்கு உரிய வகையில்‌ படி 
எடுத்தளித்தவர்‌ நூலகர்‌ செல்வி. முத்துலக்ஷ்மி. இவர்கள்‌ 
பாராட்டுக்கு உரியவர்கள்‌. நூலை அழகுற திரு. ராஜன்‌ 
கம்பெனியார்‌ அ௮ச்சிட்டுள்ளனர்‌. அவர்களுக்கும்‌ எமது 
நன்றி. 


இரா. நாகசாமி, 


AKARATI NIGANDU. 


Preserved in a single palm leaf manuscript, the pre- 
sent work was originally in the collection of Tayavalam 
tirtha Kavirayar family of Alvarthirunagari, later collec- 
tedby Dr. U. V. Swaminatha Iyer and is now in the 
collection of Dr, U. V. Swaminatha Iyer Library. 


There are altogether 101 leaves in the bundle. The 
Mss is complete though one or two leaves are broken and 
a considerable number damaged by worms. Itisa word 
to word dictionary arranged in alphabetical order 
modelled on the dictionaries of the west, with the 
difference, that the words beginning with short vowels are 
given first and the ones beginning with long vowels given 
later. The compiler has left a note that “‘more words and 
their meanings should be compiled from the learned 
public’. For a few words the meanings are not given. The 
author ought to have thought of noting them later after 
enquiry. The name of the author is however not 
known. 


The dictionary gives meanings for about 7500 words, 
the total number of words compiled being over 22,500. 


In the traditional Nigantus, composed in‘ metrical 
form, the alphabetical order is confined to the first letter 
only, but in this compilation attention has been paid to the 
second letter as well. Obviously the work should have been 
composed after the model of “‘Caturakaradi” etc, com. 
piled by the European missionaries. Though the exact 
date of the compilation is not known, it seems to be a 
work of the 19th Cent.AD. 


vii 


In editing and seeing the work through the press, 
Thiru S, Sairaman of Dr. U. V. Swaminatha Iyer Library 
Thiru S. Visweswaran and my son N. Babu rendered great 
assistance and their services are acknowledged with grate- 
ful thanks. Selvi S. Muthulakshmi, the Librarian of 
Dr. U. V. Swaminatha Iyer Library deserves thanks for 
preparing a clean copy for the press.  Messers Rajan & 
Co., have done a good job of printing and I record my 
appreciation of their work. The book is printed 
and published with a generous grant from the Ministry 
of Culture, Government of India. 


Under the personal supervision and direction of Smt. 
Rukmanidevi of Kalakshetra, the adhyaksha of the 
U,V. S, Library and with the active assistance of Sri K. 
Subrahmanya Iyer, the treasurer (who is the grandson of 
Dr. U. V. Swaminatha Iyer) the Library is continining to 
do useful service to the cause of ancient Literature. 


R, Nagaswamy 


அகராதி நிகண்டு 


முதலாவது குற்றெழுத்து 
அகராதி 


அகராதி நிகண்டு 


அகரம்‌ 


அகமுனிஃ-ஆழ்வரர்கள்‌, அகத்தி 


யன்‌. 

அகலுள்‌-ஊர்‌, நாடு, மார்பு, 
விரித்‌ துரை, அகலம்‌, 
பெருமை, அகப்பால்‌, 
சிவன்‌. 

அகளம்‌-தாமி, மிடா, போர்க்‌ 
களம்‌, 

அகளங்கன்‌ - களங்க மல்லா 
தவன்‌. 


அக்கு-கண்‌, வெறுப்பு, சங்கு 
மணி, எலும்பு, பலகறை, 
சாரிகைச்சொல்‌, விடை 
மூதிப்பு, (எருத்‌துதிமில்‌) 
அக்கம்‌-கண்‌, நெல்லு, கயிறு. 
அக்குரன்‌ - இடைவள்ளல்‌, 
உழவு. 
அகலம்‌-மார்பு, பெருமை. 
அகிஞ்சனன்‌-கரித்திரன்‌. 
அகம்‌-மலை, வீடு, மனம்‌, 
ளம்‌. 
அரவம்‌-இடப்பெயர்‌, உயிர்‌. 
அஃகுலி-அப்பம்‌, சிற்றுண்டி 
யான தின்பண்டம்‌. 
அஃகல்‌-குறைதல்‌, சருங்கல்‌. 
அகல்‌-மண்கலம்‌, நீங்கல்‌. 
அகழ்‌-அகழி, ஆழம்‌, தோண்டு 
தில்‌, கோட்டைப்பதனம்‌ 
(மதில்சூழ்‌ டெங்கு). 
அதள்‌-தோல்‌. 
அகலிடம்‌-பூமி. 
அகர௬ு-அகில்‌. 


உள்‌ 


அக்கி-ஃஅண்‌. : 
அகனத்தம்‌-செங்கழுநீர்‌. 
அகலியம்‌-மரப்‌ பொதுப்பெயர்‌. 
அ௮கண்‌-அ துலர்‌. 
அக்காரம்‌-சர்க்கரை, ஆடை. 
அகரல்‌-அகலம்‌. 
அகணீ-வயல்‌, மருதநிலம்‌, உள்‌ 
ளிடம்‌, மடல்களின்‌ உள்‌ 
ளிடம்‌. 
அகரம்‌-ஊர்‌, எழுத்து. 
அகாரம்‌-பாலையாழ்‌, 
வெழுத்து. 0 
அரப்பா-அகழ்‌, அரண்‌, பரிகை, 
(மதிலுள்‌ மேடை) கோட்‌ 
டைப்பதனம்‌, 
அகத்தி-அச்சுதம்‌, அத்திமரம்‌, 
அகத்தி. 
அகாரர்‌-செட்டியள்‌ 


அக] 


அக்கரம்‌-காலம்‌, எழுத்து, 
வியாதிமுத்தி, 

அக்கரை-எதிர்க்கரை. 

அக்கசாலையர்‌-கண்ணாளர்‌, தட்‌ 
LTS 


அகக்காழ்‌-கருங் கா லீ' முதலா 
யின இனமரம்‌. 
அகழி-அத...... 
அகம்‌-உள்ளிடம்‌. ... பாவம்‌. 
அ.ஃற்றல்‌-தாண்டல்‌, நீக்கல்‌. 
அகிலமகம்‌- தண்ணீர்‌. 
அகுர்‌-ஆகாயம்‌ 
அகமலர்ச்‌சி-ஆனர் தமாடிய 
பேரின்பம்‌. 
அசன்‌-மணி, 


& 


அகடு-உள்ளிடம்‌. 


அகவல்‌-ஆசிரியப்பா, தசை 
வினவியமைத்தல்‌, மயிற்‌ 


குரல்‌, ஆடல்‌. 
அகமார்க்கம்‌ - அருமையிற்‌ 
பாட்டுக்‌ கூத்து; 
அமைத்து-தரைத்தல்‌, தாழ்தல்‌, 


வருத்தல்‌, அடித்தல்‌, 
அறுத்தல்‌, இறத்தல்‌, 
வேதனை ஒழிதல்‌. 
அதலவங்கமூர்த்தி - புத்தம்‌ 
கடவுள்‌, சோழன்‌, அழுக்‌ 
அகடு-வயிறு, நடி, பெபால்‌ 


லாங்கு, வேது. 

அடி-பாம்பு, இரும்பு, விருத்திரா 
சரன்‌, புக்கு கருடன்‌. 
மயில்‌, 

அகிலம்‌-பூமி முழுவதும்‌. 

அக்கோ-அ திசயம்‌. 

அசைத்தல்‌-எழுச்சி, செலுத்தல்‌, 
வேதனை. 

அகலை-ஆடல்‌. 

அங்கதம்‌-பொய்‌, தோள்வளை, 
அரவு, அசைச்சொல்‌, 
மார்பு, ஒரு பாட்டு. 

அக்கணம்‌ - செறுமுற்றம்‌, சல 
தாரை, பொல்லா மிலம்‌. 

அங்கம்‌-தேகம்‌, தேகத்துறுப்பு, 
எலும்பு (சேறு). 

அங்கிதம்‌- உட ற்மழும்பு, ஆனைக்‌ 
மால்‌. 

அங்சிசட்டை, நெருப்பு, கார்த்‌ 
தகை மாள்‌. 

அசிகாரகம்‌-கெருப்பூ, பூசுவன. 

அங்காரகனல்‌-செவ்லாய்‌, அச்‌ 
கினி. 

௮ங்குரம்‌-ஆகாயம்‌, முனை, 

அங்குரித்தல்‌-முனைத்தல்‌. 


। அற்கல்‌-பொலிவு, 


| 
| 
| 
i 


: அ௪சர்‌-தக்கம்‌, 


இரங்கல்‌, 
கேடு. 


! அஙற்கோலம்‌-அழிஞ்சின்‌ மரம்‌. 


அங்குசபாசன்‌- கணபதி 
அங்காடி-சடை. 
அங்குசம்‌- தண்ணீர்‌, ஆனைத்‌ 
துசோட்டு.. 
அங்கு-அவ்வீடம்‌. 
அங்முலி-விரல்‌. 
அங்குல்‌-ஆகாயம்‌, அணிவிரல்‌. 
அங்கனை-பேண்‌ 
அ௮ங்கை-அகங்கை, கங்கை. 
அங்கசன்‌-காமன்‌. 
அங்கிரி-பாதம்‌. 
அங்கவடி-குதிரைப்படி 
அச்சு-மங்கலாதனம்‌, தேரச்சு, 
ஆணி. 
அச்சம்‌-பயம்‌, அகத்தி, (ஐமை) 
அஞ்சலி. 
அசஹறு-சேறு. 
அஃ -- கூத்து, ஓசை, கேடு, 
அசனம்‌-சோறு, அஞ்சனம்‌, 
பட்டினி. 
அச்‌சுதன்‌-மாயன்‌, அழிவில்லா 
தவன்‌, பலபத்திரர்‌, வெள்‌ 
ளரிசி, அறுகு கூட்டியணி 
வது. 
அசைதல்‌-அமைதல்‌, மோதல்‌, 
தங்கல்‌, சோம்பு, எட்டுதல்‌, 
கட்டுதல்‌, 
அசனி-இடி, வச்சிராயுதம்‌, 
அசவுதல்‌- அழைத்தல்‌. 
அசமம்‌-மயக்கம்‌, 
அசும்‌-புகுவையாடு, 
மூவாட்டை, ஆடு. 
பூசாபூசல்‌, 


கெகல்‌, 


தளர்ச்சி, 
அரஞ்சலன்‌-சஞ்சல மில்லா த 
வன்‌. 


அசலை-பூமி, சோம்பு. 
அசம்பு-கணறு, ஊ ற்றுறல்‌, 
ஊறல்‌. 
௮சரர்‌- இராக்கதர்‌. 
அசுத்தம்‌-சுத்தமல்லாதது 
அசுமம்‌-நாய்‌. 
அசைப்பு-சொல்‌.. 
அசை-நில்ச்சொல்‌, 
சோம்பு. 
அரைவு-மந்தரம்‌, இயங்கல்‌. 
அசலம்‌-மலை. 
அசிகம்‌-அம்பு. 
அசிதம்‌-கறுத்த நிறம்‌. 
அசி-படைக்கலம்‌, வாள்‌, 
மதிச்‌ சிரிப்பு. 
நெருப்பு. 
அச்சுவம்‌-குதிரை, அரசமரம்‌. 
அச்சோ- அதிசயம்‌. 
அசைத்தல்‌-கட்டுதல்‌. 
அசித்தல்‌-உண்டல்‌. 
அசு-பாகம்‌, சகதி, 
அசேதம்‌-அறிவின்மை. 
அசோகு-பிண்டி மரம்‌. 
அசதி-௩கைச்‌ சொல்‌, துட்டை. 
அசோகுடைச்‌ செல்வன்‌ - புத்‌ 
தன்‌. 
அஞ்சறை -அழ்கிய சிறை. 
அசுரகான்‌-தூலம்‌. 
அரணம்‌-பெரும்பாம்பு, கேகயப்‌ 
புள்ளு, 
அஞ்சனம்‌-ஆனை, கண்மருர்‌ து, 
டி. ௮ண்‌...ண...ம்‌. 
அஞ்சலி-காயாமரம்‌. 
அஞளுர்‌-கோய்‌, அச்சம்‌, துன்பம்‌, 
அறிவு. 
அஞ்சி-மாதா. 
அஞ்சலி-தொழுதல்‌, பரவல்‌. 
அஞ்சலிகை-தேனீ. 
அஞ்ஜை-பேதை, அறிவிலார்‌, 


அசைதல்‌, 


அவ 
பாம்பு, 


அஞ்சா-ஈகாயுதம்‌, சிங்கம்‌. 
அஞுலம்‌-வளம்பெனும்‌ பறவை. 


அஞ்சனம்‌-மை, கறுப்பு, இக்‌ 
கயத்‌ தொன்று. 

அட்டமாநரகம்‌-வாசுகி, அனம்‌ 
தன்‌. பற்பநாபன்‌, கார்க்‌ 


கோடகன்‌, தனஞ்செடன்‌, 


அட்டமாகுளியன்‌, சங்க 
பாலன்‌, தக்கன்‌ ஆக8, 


அட்டதிக்குப்‌ பாலர்‌, இந்தி 
ரன்‌, அங்கி, யமன்‌ , நிருதி, 
வருணன்‌, வாயு, குபேரன்‌, 
ஈசானன்‌ ஆக 8. 
அட்டமங்கலம்‌-கவரி, நிறை 
குடம்‌, கண்ணாடி, தோட்டி, 
முரசு, விளக்கு பதாகை 
இணைக்கயல்‌ ஆக 8. 
அட்டகூர்த்தி-பார்‌, மீர்‌, தேயு, 
வரயு, ஆகாயம்‌, சூரியன்‌. 
இந்து இயமானென்றி 
வையே ஆக 8. 
அட்டமாசித்தி-அணிமா,மமா, 
லிமா, கரிமா, பிராத்தி, 
பிராகாமியம்‌, ஈசத்துவம்‌, 
வசித்துவம்‌ ஆக 8 
அடக்கம்‌.ஒழுக்கம்‌, ஒடுங்குதல்‌. 
அடர்‌-ஐமை, தகடு, நெருக்கம்‌, 
பொல்லாங்கு, வெற்றி, மக்‌ 
கட்‌ கூட்டம்‌. 
அடங்கல்‌-பகைவர்‌, முழவதும்‌, 
ஓடுக்கம்‌, 
அடங்கர்‌-தண்ணீர்ச்சால்‌. 
அடலை-சாம்பல்‌, பூசல்‌. 
அடிகால்‌-அடித்தல்‌, ஆதி. 
அடிமை-உரிமை, தொண்டு, 
அடப்படு-புழுங்கல்‌. 
அடம்பு-பாலியை. 
அடிசில்‌- சோறு. 
௮டவி-காடு. 


4 
அடிகள்‌-சவாமி, 


பாதுகம்‌. 
அடல்‌-வெற்றி, ஆயும்‌, வேதனை, 
பூசல்‌, வலி. 
அட்டகயமாவ து - அயிராபதும்‌, 
புண்டரீகம்‌, வாமனம்‌, குழ 


தம்‌, அஞ்சனம்‌, புட்பதம்‌ 
தம்‌, சார்வபூமம்‌, சுப்பிர 
தீபம்‌... ஆக 8, 

அடுப்பு-பரணி நாள்‌, அச்சம்‌, 
சல்லி, 

அடும்பு-அச்சம்‌, சாம்பல்‌, அப்‌ 
பம்‌. 

அடு-கோறல்‌. 


அடுத்தல்‌-கூடுதல்‌, கொலை செய்‌ 
தல்‌, 

அடிச்சேரி-அடிக்குடில்‌ 

அடைய-முழுஅதும்‌ 

அடுக்கல்‌-மலை. 

அடை-இலை, நெருக்கம்‌, அப்பப்‌ 
பணியாரம்‌ சும்மாடு சனம்‌. 

அடைவு-முறழைமையாடல்‌. 

அடைச்சல்‌-பெருகுதல்‌. 

அடைந்தவர்‌ -பந்துக்கள்‌, 
அடைக்கலம்‌ புகுந்தோர்‌. 

அடையரர்‌-சத்துருக்கள்‌. 

அட்டை-குறைத்தலை, அட்டை, 
பேய்‌. 

அட்டில்‌-அடுக்களை. 

அடன்‌-ஈஞ்சு. 

அட்டி-செஞ்சந்தனம்‌ 

அடகு-இலைக்கறி. 

அட்டல்‌-கோறல்‌. 

அணங்கு - தெய்வம்‌, மாதர்‌, 
வெறியாட்டு, வேலனாடல்‌, 
மையல்‌, நோய்‌, வருத்தம்‌, 
கொலை, மூதேவி, ஆட்டு 
மறி, அழகு. 


மூத்தோர்‌, ' 
தலைவி, அடியிற்றொடுவது, 


அணி-படை வகுத்தல்‌, அழகு, 
பெருமை, நிரை, நெற்றிப்‌ 
படை, ஆபரணம்‌, பிற்‌ 
படை. 
அண்ணல்‌-தலைமை, பெருமை, 
அணுகல்‌, சிவன்‌, றக்‌ 
தோர்‌ முல்லைத்‌ தலைவன்‌, 
அருகக்‌ கடவுள்‌, புத்தக்‌ 
கடவுள்‌, இராசா, 
அணிமா - அட்டமா சித்தியி 
லொன்று. 
அண்டம்‌-ஆகாயம்‌, முட்டை, 
புழுகு, சட்டம்‌, காக்கை. 


அண்டசம்‌-அரவு; தவளை, 
முதலை, மீன்‌, ஆமை, 
உடும்பு, பொத்‌ இருப்பி, 
பறவை, பல்லி. 

அண்டர்‌-தேவர்‌, இடையர்‌, 
பகைவர்‌, அண்டயோனி, 
ஆதித்தன்‌. 


அ௮ண்டகை-அப்பப்‌ பணியாரம்‌, 
அண்டம்‌-மடம்‌, உறைதல்‌. 


அணவல்‌-அடுத்தல்‌, அடுதல்‌, 
புல்லல்‌. 
அணல்‌-மேல்வாய்‌, ஏந்துதல்‌ 


மிடறு, கழ்வாய்ப்புறம்‌. 
அனரி-அண்ணா, 
அண்ணம்‌-அண்ணா, இழ்வாய்ப்‌ 
புறம்‌, உண்ணாக்கு. 
அணவுதல்‌-சார்தல்‌. 
அண-பூழம்‌. 
அண்மி-பொருந்தல்‌. 
அணவால்‌-எட்டுதல்‌. 
அணிமை-பிறவி, 
அண்டங்காக்கை-காக்கையில்‌ 
விகற்பம்‌, 
அண்ணை-பேய்‌, 
வாவி. 
அணு-வழி, புதன்‌. 


- அறிவீலோர்‌, 


அணீயல்‌-மாலை, ஒப்பித்தல்‌, 
அணு-சிறுமை, ஆன்மா. 
அணிகலம்‌-ஆபரணம்‌. 
அணை-புனற்கரை, மெத்தை, 
கூடுதல்‌. 
அணிகம்‌-தண்டி.கை. 
அணுக்றார்‌-சருவேசரனை லிட்டு 
நீங்காமை. 
அதிர்ப்பு-ஓலி, ஈடுக்கம்‌. 
அத்திரம்‌-அம்பு, விடுபடை. 
அதிர்த்திடல்‌-உரப்பல்‌. 
அதிரல்‌-ஒலி, தூறான செடி. 
அதிர்ச்சி-௮ ரவாரம்‌. 
அதமில்லென்‌ றல்‌-சா தல்‌. 
அதரில்‌- நண்‌ மணல்‌. 
'அதிர்வை-கரி. 
அத்தியாய்‌-மது. 
அதந்தீவாம்‌-உாவிலாமை. 
அதங்குதல்‌-ஈழித்தல்‌. 
அதரம்‌-௪.தடு, 8ழ்‌.உதடு. 
அத்தியானம்‌-வாசித்தல்‌, 
அத்தாணி-அரசிருக்கை, 
அத்தை-மூத்தோர்கள்‌, மாமி, 
தலைவி, ஊமத்தை, அத்தி 
யர்‌, அததியர்‌. 
அத்தன்‌-புத்தக்‌ கடவுள்‌, பிதா 
அதட்டல்‌-உரப்பிச்சொல்லுகல்‌ 
அத்தீபம்‌- ஆனை. 
அதிதம்‌-மோர்‌. 
அதள்‌-தோல்‌. 
அதட்டம்‌-சற்பத்‌ இன்‌ பல்‌. 
அதம்‌-அத்திமரம்‌. 
அதவம்‌-அத்திமரம்‌. 
அதவுகைஃ-நெடுங்குகை 
அதவு-உ அம்பரம்‌, அத்திமரம்‌. 
அதோமுகம்‌ - கடற்கழி, முகத்‌ 
அவாரம்‌. 
அகர்‌- நுண்மணல்‌, வழி. 
அதிங்கம்‌-அதிமதுரம்‌ 


அத்தோ-அதிசெயம்‌, 
அத்தி-பிரம அவிராபதம்‌. 
அத்திகை-குதிரை. 
அத்திறாள்‌-புனர்ப்பூசம்‌ 
அத்து- சாரியைச்‌ சொல்‌, 
செம்மை, வபைமாள்‌, 
இசைப்பு. 
அத்தவாளம்‌-உத்தரீகம்‌. 
அத்தம்‌ பொன்‌, கை, நாள்‌, 
நடவை, காடு, பாதி, மறை 


தல்‌, வழி, உள்ளுஃகழிப்பு, 
அரியமெறி, கண்ணாடி, 
வாகு, வலையம்‌, மருந்தின்‌ 
பொறுப்‌ பெயர்‌. 
அத்தநாள்‌-பாதிகாள்‌, ஈத்‌ 
திரம்‌. 
அதக்கம்‌-செம்பஞ்சு. 
அத்தி-அனை, எலும்பு, மரம்‌, 


கடல்‌, கட்டல்‌, புதியவர்‌. 
அத்தினி-பிடியானை (பெண்‌ 
யானை). 
அத்திரி-குதிரை, கழுதை, மலை, 
ஒருமூலி, ஒட்டகம்‌, உலைத்‌ 
அருத்தி. 
அதிகம்‌-திரள்‌, படை, 
பொலிவு, இலாபம்‌. 
அதிரேகம்‌-அதிகம்‌. 
அத-ஆரறாம்‌ வேற்றுமை உருபு. 
அதிகாரம்‌-பனுவல்‌ 


மிகுதி, 


அம்தும்‌-கத்தூரி, ஈறு, அழகு, 
பொன்‌, விண, முடிவி 
லாமை. 

அர்திகை-கிளி. 


அந்தஃன்‌-நமன்‌, குருடன்‌. 
அம்தகாரம்‌-இருட்டு, ஈரகம்‌. 
அந்தராயம்‌-தீது. 
அர்தித்தல்‌-பொரும்தல்‌. 

அம்‌ திரித்தல்‌-கவளிகரித்தல்‌. 


| அக்குரி- துர்க்கை, உமை. 


6 


அந்த-கழ்த்திக்கு,௮ந்‌ தட்டுக்‌ 
கிழக்கு. 


அர்தோ-அதிசெயம்‌. 

அந்தரநாரதன்‌-இந்திரன்‌. 

அந்தரம்‌-ஆகாயம்‌, முடிவு, 
பேதம்‌. 

அந்தி - வண்ணவன்‌, சிவன்‌, 


அசைநிலை, அலகு, முச்சந்தி, 
அந்தி-சந்தியாகாலம்‌. 
அக்தாரம்‌-குறிஞ்சியிராகம்‌, அந்‌ 
தாளி இராகம்‌. 
அந்தணர்‌ அறு தொழிலாவ_து- 


ஓதல்‌, ஓதுவித்தல்‌, வேட்‌ 
டல்‌, வேட்பித்தல்‌, ஈதல்‌, 
ஏற்றல்‌. 

அக்தாமம்‌ - அழகிய மாலை | 
வைகுந்தம்‌. | 


அந்தராளன்‌-காலுவங்கியத் து 
முறையிலும்‌ முறைமாறிப்‌ 
பிறந்த பிள்ளையள்‌: (பெற்ற 


பிள்ளையள்‌) பேர்‌. 
அம்தப்புரம்‌.இராசபத்தினி 
இருப்பிடம்‌. | 
அப்பம்‌-சிற்றுண்டி. 
அப்பன்‌-பிதா. 
அபரிமிதம்‌-அளவிறந்தது. 
அபாயம்‌-வஞ்சனை. 
அபாரம்‌-அளவீறந்துது. 
அபாங்கம்‌-கடைக்கணித்தல்‌. 
அபங்கன்‌-பங்கமில்லா தவன்‌ . 
அபரம்‌-முதுகு, ஆபத்து, வீண்‌. 
அப்பு-தண்ணீர்‌. 
அபையம்‌-பொழு அ, நூறையிடு 
தல்‌. 
அபையன்‌-சோழன்‌, பயமில்லா 
தவன்‌. 
அபையர்‌-வீரர்‌. 
அபேதம்‌-பேதமில்லாமை. 


அபிதானம்‌-அலைத்‌ துப்‌ பூசவன, 
மேல்வரும்‌ பிறப்பு. 

அபூபம்‌-அப்பம்‌. 

அபீமானம்‌-உள்ளக்களிப்பு. 


அம்பரம்‌-ஆகாயம்‌, கூறை, 
கடல்‌, திசை. 

அம்புவில்‌-எலுமிச்சமரம்‌. 

அம்பி-அம்மி, மாக, அகலம்‌, 


வெள்ளியம்‌, மரக்கலம்‌, நீர்‌ 
மேலோடு வன வெல்லாம்‌ 


தெப்பம்‌. 

அம்பு-மீர்‌ பாணம்‌ சூற்கில்‌, மீட 
வாசை, 

அம்மான்‌-அப்பன்‌ . 

அம்மை-முலை, தாய்‌, அழகு 
தனம்‌, தேவதை, பத்திர 
காளி, கருத்து. 

அம்பொதி-புட்டில்‌, தற்‌ 


கோலம்‌, குடை, வேல்முள்‌. 
அமைதி-மாட்சிமை. 
அமைவு-கூங்கில்‌, நிடைவு, 
காலம்‌, பொருர்தல்‌. 
அம்பணம்‌-மரக்கலம்‌, 
கோல்‌, தூம்புவாய்‌. 
அம்பகன்‌-எமன்‌, கணமால. 
அம்பல்‌-ஆம்பதிமொழி, சில 
ரறிற்து பகர்தல்‌. 
அம்பம்‌-மதம்‌, விழவு, நீர்வெளி, 
சேது, குதிரை. 
அம்பல்‌-பறழிமொழி, 
கூறல்‌, 
அமரல்‌-மிகுதி, பொலிவு. 
அம்மே-சாரியைச்சொல்‌. 
அமுதம்‌-தண்ணீர்‌, 
அமங்கலை-கலன்கழி மகளிர்‌. 
அம்பணத்தி-துர்க்கை, அட்டி. 
அம்‌-அழ்கு, நீர்‌, சாரியைச்சொல்‌ 
அம்மா-அசைச்சொல்‌, அக்கம்‌, 
தாய்‌. 


தலாக்‌ 


புறங்‌ 


அம்பணவர்‌-ஒரு சாதி, 
அம்மணம்‌-நீர்வாணம்‌, தும்பு 
அம்மியம்‌-கள்ளூ, செப்பம்‌. 
அம்பி-தோணி, நாவாய்‌. 
அம்பணம்‌ - ஆசை, பற்றுக்‌ 
கோடு. 
அம்பிலி-வாச்சியம்‌. 
அம்பலம்‌-இர தம்‌. 
அமானம்‌-அளவிறர்க து. 
அம்பிகை-பார்வதி. 
அம்பாலிகை - அருகனை முடி 
தரித்தவள்‌. 
அம்போ தி-மடல்‌. 
அம்புலி-சக்திரன்‌. 
அம்மனை-மாதா. 
அம்புராசி-கடல்‌. 
அமலம்‌-அழுக்கின்‌ மை. 
அமரர்‌-தேவர்‌. 
அமரர்‌-சத்‌ துருக்கள்‌ 
அமர்‌-பூசல்‌, ஒப்பு. 
அமருதல்‌-பொருகந்து தல்‌. 
அமைதல்‌ - சம்மதித்தல்‌, நிறை 
தல்‌, மாட்சி, 
அமைச்சன்‌-வியாறம்‌. 
அமண்டலம்‌-செண்டு, வெளி. 
அமரி- துர்க்கை, அமுதம்‌. 
அயினி-சோறு, 
அயின்றாள்‌- நாய்‌. 


அமிழ்‌து-மழை, பழனம்‌, அழு 
ம்‌. 

அமாத்தியர்‌-மந்திரிகள்‌. 

அம்மென-பாட்டே ஆடற்கேற்‌ 


பன. 
அம்மெனல்‌-அனுகரண ஓசை, 
அழுதகிரணன்‌-சந்திரன்‌. 
அமுதாசனர்‌-தஜேவர்‌, 
அழுதர்‌-தேவர்கள்‌. 
அமையம்‌-பகற்பொழு அ. 
அம்மம்‌-முலை. 
அமுதவல்லி- சீந்தில்‌ தண்டு. 


அம்புயம்‌-தாமரை. 
அம்போருகம்‌-தாமரை. 
அம்புதம்‌-தாமரை. 
அம்பருலகு-தேவலோகம்‌. 
அமளி-துயிலிடம்‌. 
அபலை-சோறுமிகுது, 
சோற்றுக்கட்டி. 
அமு.து-தெய்வ உணவு. 
அமுதம்‌-இனிமை. 
அமுதம்‌-சுதைமீர்‌. 
அமோகர்‌-சித்திரம்காரர்‌. 
அமுகர்‌-இடையர்‌. 
அயர்வு-வேட்கை, பெருக்கம்‌, 
வருத்தம்‌, அகலம்‌, மயக்கம்‌, 


பெருஞ்‌ 


அச்சம்‌, அறிவிலோர்கள்‌, 
உயர்திணை, கிடக்கைத்‌ 
குலம்‌. 
அயன்‌ -பிரமன்‌, அருகன்‌, 
சோமன்‌. 
அயமரருத-இரும்பு, தாடகம்‌, 


ஆண்டிற்பாதி, வாம்‌. 
அயவாகனன்‌-அங்டு, 
அய்யர்‌-துறவோர்‌, அமரம்‌, 
தேவர்‌, பிராமணன்‌. 
அய்யன்‌-சாத்தன்‌, பிதா, 
தோர்‌. 
அயிராணீி-பார்வதி, இந்தி 
1] ராணி. 
அயிர்ப்பு-குறிஞ்சியாழ்‌. 
அயீர்‌- நுண்மணல்‌, நண்மை, 
கண்டஞ்சர்க்கரை. 
அயனம்‌-வியாபாரித்தல்‌. 
அமிறல்‌-பக்கித்தல்‌, பருகல்‌, 
அமீற்றல்‌-சம்தேகி த்தல்‌. 
அயில்‌-வேல்‌, கூர்மை, 


மூத்‌ 


அடு, 


அயிலான்‌-௪ப்பிரமணியன்‌. 
அயர்‌-வருத்தும்‌ தீர்தல்‌, அன்‌ 
பம்‌, மயக்கம்‌ செய்தல்‌. 


6 


அயில்‌-உழவர்‌, வீரர்‌, 
அயனம்‌-வழி, ஆண்டிற்பாதி. 
அயினி-சோறு. 
அயின்றல்‌-பக்கித்தல்‌. 
அயலவர்‌-அயலோர்‌. 
அயோச்தி-ஈகர்ச ரஈதேவிர 
மென்று பெயர்‌. 
அ௮ரசிருப்பிடம்‌- அத்தாணி, அர 
சன்‌ தேவி இருப்பிடம்‌, கந்த 


வாரம்‌. 
அரக்காம்பல்‌-செங்குமுதம்‌. 
அரன்‌-சிவன்‌, எல்லா முடைட 
யோன்‌, 


அரத்தன்‌-செவ்வாய்‌. 
அரல்‌-விரித்தல்‌, மணல்‌. 
அரங்கல்‌-அழுங்கு தல்‌. 
அரத்தம்‌-செங்கழுநீர்‌, பவளம்‌. 


அரக்கமு-சிவப்ப, இரத்தம்‌, | 
கடம்பு. 
அரலை-கழலை, புல்வாய்‌, அருங்‌ ' 
கனிக்காழ்‌. 
அரவு- வசை, பாம்பு, ஒன்று, 
ஆயிலியம்‌. 
அரக்கு-உதிரம்‌, பொன்‌, 
மெழுகு. 
அிரக்குதல்‌-5ழ்தல்‌. 
“அரம்பை -வாழை, தெதய்வ 
மகளிர்‌. 
அரணம்‌ - செருப்பு, கத்தளம்‌, 


இல்லாமை, பூசல்‌, திரன்‌, 
காடு, கவசம்‌, மதிள்‌ வேலி. 

அரவம்‌-ஓலி, பாம்பு, ரெல்லி, 
குங்கலியம்‌, அரசர்க்கு ஈட்‌ 
பாளர்‌,பிராமணர்‌, நூபுரம்‌, 
படைத்தொழிலார்‌, ஐம்‌ 
பெருஞ்சு ற்றம்‌, மருத்துவர்‌, 
சோதிடர்‌. 

அரசமரம்‌, இராசர்‌. 

அரசாறு-தொழில்‌, ஓதல்‌, வேட்‌ 


டல்‌, ஈதல்‌, பார்புரத்தல்‌, 
உயிரோம்பல்‌, படைக்கலங்‌ 
கற்றல்‌. 

அரசன்‌-வீயாழன்‌, இராசர்‌, 
எல்லாம்‌ உடையோன்‌. 


அரசியல்‌-படை, குடி, கூழ்‌, 
அமைச்சு, நட்பு, 
அரண்‌ ஆறே, 


அரதனம்‌-ே தய்வப்பெபண்‌, 
மணிப்பொனுப்‌ பேர்‌. 
அரசம்‌ கைம்பெருங்குழு-மக்திரி, 
புரோகிதன்‌, சேனாபதி, 
தூதர்‌, சாரணர்‌. 
அரசற்கெண்பேரரயம்‌-கரும 
விஇகாரர்‌, படைத்‌ தலைவர்‌, 
மந்திரி, சுற்றம்‌, யானைவீரர்‌ 
கடைகாப்பாளர்‌, இவுளி 
மறவர்‌, ஈகரமாக்கள்‌. 
அராகம்‌-கேகோபம்‌, யாழ்‌, 
கலிப்பா, சிவப்பு. 
அரணியம்‌-காடு, 
அரமகளிர்‌-தெய்வப்பெண்‌. 
அரணி-தீக்கடைக்‌ கோல்‌. 


அரண்‌-கோட்டை, செறிவு, 
காவல்‌. 
அரம்‌-பாதாளம்‌, இரும்புக்‌ 


கருவி, வெள்ளைகிறம்‌, 
அரணித்தல்‌-அலங்கரித்தல்‌. 
அரவிந்தம்‌-தாமரை. 
அரசுமிழலிருக்தோன்‌- புத்தக்‌ 

கடவுள்‌. - 
அரந்தை- துறக்கம்‌, பிரகாசம்‌. 
அரற்றல்‌-கவித்‌,தல்‌. 
அரட்டர்‌-கடிதை, குறுநில மன்‌ 

னம்‌. 
அரங்கு-நாகு, இடம்‌. 
அரமியம்‌-நிலாமுற்‌ றம்‌. 
அரவன்‌-சிவன்‌. 


அரங்கம்‌- ஆற்திடைக்‌ குறை, 


ஆயுதம்‌, சூது, கூத்துப்‌ 
பயிலிடம்‌. 
அரி - நாராயணன்‌, பொன்‌. 


பகை, கண்ணில்‌ வரி, தெப்‌ 
பம்‌, விரிப்பு, காற்று, வரி, 
நெருப்பு, குதிரை, கடல்‌, 
பொன்மை நிறம்‌, தண்ணீர்‌, 
இர்திரன்‌, அண்டம்‌. 
அசோகு, வயிரமரம்‌, வயி 
ரம்‌, விரை, ஈர்வாள்‌, கூற்று 
வன்‌, புதை, கட்டில்‌, மர 
கதமணி, சிங்கராசி, சிங்‌ 
கம்‌, பாம்பு, வண்டு, இரு 
சுடர்‌,சிலம்பிற்பெய்தபரல்‌, 
குரங்கு, கூர்மை,கேோ, புகர்‌, 
வலி, பூமி, இராசா, கற்‌ 
பகத்‌ தரு, அம்பு, திக்கு, 
சுவர்க்கம்‌, நெற்கதிர்‌, குங்‌ 
கில்‌, சோலை, படைக்கலம்‌, 
சக்கரம்‌, அரிசி, எறிபறை, 
காந்தி, ஐமை, வரை, ஆம 
BZ. 
அரிசம்‌-மிளகு, கோபம்‌, 
கழல்‌. 
அரில்‌-பிணக்கம்‌, குற்றம்‌, சிறு 
அனு, சீதளம்‌, தெறிவு, 
பெருமை. 
அரிதம்‌-திக்கு, 
பச்சை நிறம்‌. 
அரிகை-அறுகை, 
அரிதல்‌-அறுத்தல்‌. 
அரியது-இல்லாதது. - 
அரியஃம்‌-சிலம்பு. 
அரிகள்‌-சத்‌ தருக்கள்‌. 
அரிவாள்‌-கொடுவாள்‌. 
அரிமை-மான்‌. 
அரியல்‌-கள்ளு. 
அரிசனம்‌-மஞ்சள்‌. 


2 


குரல்‌, 


பொன்னிறம்‌, 


அரை-இடை, பாதி, 

அரோ-அசைச்சொல்‌. 

அரைநாள்‌-பாதிகாள்‌. 

அரினம்‌-மான்‌. 

அரியணைச்‌ . செல்வன்‌ - புத்தக்‌ 
கடவுள்‌. 

அரிதஇஃகடுக்காய்‌, 

அரைங்கம்‌- ௮ மக, கோய்‌, 
மாதர, தெய்வம்‌, ஆகாரம்‌. 

அரிட்டம்‌-காக்கை, கள்ளு. 


'அரிசி-தண்டுலம்‌, உரிய மரம்‌. 


அரியம்‌-சோம்பு. 

அருச்தவர்‌-ஆழ்வார்கள்‌, அகத்‌ 

£ தியன்‌. 

அருள்‌-திருபை, அன்பு, இராகம்‌, 
கொடை. 

அருணம்‌- சிவப்பு, பொன்மான்‌, . 
ஆடல்‌, அச்சம்‌, ஆடு, எலு 
மிச்சைமரம்‌, கவசம்‌. 

அருப்பம்‌-ஊர்‌, மருத மிலத் தூர்‌, 
கவலை. பிட்டு, இடும்பை, 
கனமுரம்பு, வழுக்கல்நிலம்‌, 
செலவரிய து, மோர்‌. 

அமுள்கன்‌-ஆதித்தன்‌, தேனி, 
அங்கல்‌, சருங்கல்‌, கார்தல்‌. 

அருச்சுனம்‌-மருது, வெள்ளை 
நிறம்‌, அருத்தபதாகை, 
வேதப்பொருள்‌, க்‌ 

அருத்தம்‌-தனம்‌, பெபொருள்‌, 
பயன்‌, பாதி, 


அருவி-தினைத்தாள்‌, மலைச்சார 


லினாறு, கழீமுகத்துவாரம்‌;.. : 


அருவை-துர்க்கை, பெண்‌. 

அருக்தல்‌-உண்டல்‌, 

அருஎல்‌-கொடை. 

அருணன்‌-ஆதித்தன்‌,ஆதித்தன்‌.. 
தேர்ப்பாகன்‌, புதன்‌, தூது 
வன்‌. 

அருடம்‌-வேம்பு, கள்ள, - 


10 
அருகனை முடிதரித்தோன்‌-தன்ம | 
தேவதை, 
அருஞ்சிறை-ஈரகம்‌, மதில்‌. 
அருச்சனை: பூசனை. 
அரும்பல்‌-முளைத்தல்‌. 
அருச்சிகன்‌-சந்திரன்‌. 
அருமர்‌. தமிழர்‌. 
அருக்த தி-வடமீன்‌. 
அருகர்‌-சமணர்‌. 
அருமை-பெருமை, 
லம்‌, 
அருமைமீற்பாடல்‌-அக மார்க்‌ 
கம்‌. 
அருலம்காற்று. 
அரும்பு-மொட்டு. 
அருகல்‌-குறைதல்‌, சார்தல்‌. 
அருக்கம்‌-எருக்லை. 
அருட்பம்‌-மிகு ி- 
அருகி-கள்ளு. 
அரும்பாலை-பாலைகிலத்தியாம்‌. 
அருமலதி-இராகம்‌. 
அருட்கொடி வேந்தன்‌- அருகக்‌ 
கடவுள்‌. 
அருகம்‌ ததன்‌-வேதனை 
... வோன்‌, 
அரும்பலம்‌-அணிச்சம்‌. 
அருத்தி-ஆசை, 
அலகு-பால்‌, செல்லின்‌ மணி, | 
எண்‌, பலகறை, நுளம்பு | 
ஆதி, பறவைகளின்‌ மூக்கு, 
ஆயுதம்‌. 


பேராண்‌ 


செய்‌ 


அலந்தை- நிரை, துன்பம்‌, 
குளம்‌. 

அலற்றல்‌-பொ,றுதியின்‌ றிக்‌ கூப்‌ 
பிடல்‌. 


அலமரல்‌-ஈழற்றல்‌, அச்சம்‌. 
(அலபமல்‌ பசெருமரல்‌ 
அயீரண்டும்‌ சுழற்சி 
தொல்‌.) 


அல்லி-வெள்ளாம்பல்‌, மான்‌, 
கூத்து, பூவின்‌ ௮௪இதழ்‌, 
காயாமரம்‌, 

அல்லேோன்‌-சந்திரன்‌. 

அல்‌-கலப்பை, கூர்ம்மை, ஆதித்‌ 


தன்‌. இருள்‌, இராத்திரி, 
இடைச்சொல்‌. 

அல்லல்‌ - தங்கல்‌, நாள்‌, நெல்‌, 
அன்பம்‌. 


அலர்‌-சந்திரன்‌; பலர்‌ தூற்ற 
கல்‌, மலர்‌, தண்ணீர்‌, பழி 
மொழி. 
அலவன்‌-நண்டு, கற்கடக 
விராட, அண்ஈண்டு, சர்‌ 
திரன்‌, பூனை. 
அலங்கல்‌-தளிர்‌, மாலை, ஓளி 
விடுதல்‌, அசை தல்‌. 
அல்கல்‌-வறுமை, தங்கல்‌, கருங்‌ 
கல்‌. 
அலை-நீர்‌்த்திரை, 
வெகுளி. 
அலைசல்‌-அலையல்‌. 
அல்லாத்தல்‌- துன்பம்‌. 
அலம்பல்‌-ஓலித்தல்‌. 
அலத்தகம்‌-செம்பஞ்சு, 
அலர்‌-பூ, சுரைப்பூடு. 
அலம்‌- அமைமயயுமென்றல்‌, 
கலப்பை, இடைச்சொல்‌, 
துன்பம்‌. 
அலர்தல்‌-விரிதல்‌, 
அல்வியம்‌-மாயனாடல்‌. 
அலகைக்கொடியாள்‌ - துர்க்கை, 
பத்திரகாளி. 
அலகை.பேய்‌, மாள்‌. 
அல்குல்‌-சகனம்‌. 
அலங்கரித்தல்‌-ஓப்பணசெய்தல்‌, 
அலாயுதன்‌-பலபத்திர ராமன்‌ 
(பலராமர்‌). 
அலி-பேடி, கொற்றும்பூடு, 


கடல்‌, 


அல்லம்‌- இஞ்சிப்படு. 
அலங்காரம்‌-கட்டழ்கு 
அலக்கண்‌- அக்கம்‌. 
அலகண்டம்‌- அக்கம்‌. 
அலவலை-புகழ்தல்‌, 
அலவல்‌-நீர்கிலை, 
கிழக்கு. 
அவணி-பூமி. 
அவநீர்‌-வறியின துமுறைமை, 
சாரியைச்‌ சொல்‌, சட்டு. 
அவா-விருப்பம்‌, காடி, கஞ்சி, 
வேட்கைப்‌ பெருக்கம்‌, 
இறங்குதல்‌. 
அவரோகம்‌-மறித்‌ துவஞ்சல்‌. 
அவனறல்‌-சரவு. 
அவரை- துவரை, படர்பயிர்‌. 
அவ்வழி-முழுதமறியும்‌ என்‌ 
பது. 
அவதாது-வெள்ளைஙிறம்‌. 
அவ்வை-மாதர்‌, வாமனன்‌, 
நெறி, வாழாது கோற்‌ 
பவள்‌. 
அவ்வியம்‌-மனக்கோட்டம்‌. 
அவி-சோறு, மெருப்பு, தெய்வ 
உணவு, கெய்‌. 
அவிர்‌-பாடஞ்செய்தல்‌, ஒளி. 
அவிர்தல்‌-ஒளிவீடுதல்‌, ௦1ல்‌. 
அவிழ்தல்‌-மலர்தல்‌. 
அவை - சபை, அறிஞர்திரள்‌, 
போர்‌-வட்டாடு, ஆடி. 
அவித்தை-மாயை. 
அவையல்‌-திரனை. 
அவைத்தல்‌-கெல்‌ குத்துதல்‌. 
அவலம்‌- துக்கம்‌. 
அவையம்‌-உனுப்பு. 
அவிஈவம்‌-பு.துமை. 
அவுணர்‌-தகுவர்‌, திதிபுத்திரர்‌, 
அவிஈயர்‌-கூத்தர்‌. 
அவிரள ம்‌-பெருகல்‌. 


பள்ளம்‌, 


14 


௮வஇ-அளவு. 


அவற்று- உவமை 
அவலித்தல்‌-துன்பம்‌. 
அழனம்‌-உ ஷ்ணம்‌, 
அழத்தல்‌-அளவு. 
அழம்‌-பிணம்‌, பேய்‌, தீ. 
அழகில்‌-கமழுதை. 
அழகு-முழவு, ஒண்மை. 
அழல்‌-செவ்வாய்‌, அக்கினி, 
வெப்பம்‌, உஷ்ணம்‌. 
அளகைக்கோன்‌-குபேரன்‌ , 
அழலவன்‌-ஆதித்தன்‌- 
அழற்கண்வர்தோன்‌-வீரபத்‌ 
திரன்‌. 
அழியும்‌-ஓட்டகம்‌. 
அழிவை-ஆனை. 
அழமிஞ்சில்‌-மரம்‌, 
மேற்சாராமை. 
அழும்பு-சுவர்க்கம்‌, சோறு. * 
அழுவு-ஈடுவு. 
அழுகு-பெருமரம்‌, 
அழுக்கு-ஆசை, குற்றம்‌. 
அழுக்கல்‌-அச்சம்‌. 
அழுங்கல்‌- இரங்கல்‌, கேடு, 
சோம்பு, கோறல்‌, அச்சம்‌, 
ஓலி, துன்பம்‌, ஆரவாரம்‌, 
அழும்‌, ஆழமீர்‌. 


ஒட்டினர்‌ 


அழுவம்‌- அருக்கம்‌, வழுக்கு - 
நிலம்‌, பரப்பு, காடு. 
பெருமை, தயிர்‌. 


அழுகீகாறு-பொறுமை. 

அழுகு-அஃறிணைப்பேடை. 

அளகம்‌-பெண்மயிர்‌, மற்றவர்‌, 
குருளை, நீர்‌, மயிற்குழற்சி. 

அளக்கர்‌-கடல்‌, சேறு, கார்த்‌. 
இகை நாள்‌, பூமி, ஆழம்‌, 

அளவர்‌-உப்பமைப்போர்கள்‌. 

அள்ளல்‌-பிடி த்தல்‌, ஈரகம்‌, 
சேறு, 


12 


அ௮ள்ளூ-வில்லி, பற்றிரும்பு. 

அள்‌-கூர்மை, செறிவு, வன்மை, 
பிடிக்க, கூலி, செறிவு. 

அ௮ளறு-நரகம்‌, சேறு. 

அளவு- வரையறை, நயம்‌, அள 
பெடை, 

அளவை-தினம்‌, எல்லை, அளவு. 

அளவின்மை-அளவிறந்தது, 

அளாவல்‌-கலத்தல்‌, துழாவல்‌, 

அளபெடை -எழுத்‌ தினோசை. 

அளிகம்‌-தண்ணிர்‌, நெற்றி. 


அளிந்தம்‌-கோட்டை, வாசற்‌ 
விண்ணை த்தலம்‌. 
அளி-வண்டு, கிருபை, மது, 


கொடை, கீதம்‌. 
அளித்தல்‌-கொடை, 
செறிதல்‌, 
அளிதல்‌-கனிதல்‌. 
அளிக்கை-கொடுத்தல்‌, 
அனை-புற்று, தயிர்‌, மோர்‌, 
அற்புதம்‌-௮ இசயம்‌. 
அறிவின்மை-அசேதனம்‌. 
அறிமடம்‌-அறிந்ததும்‌, அறியா 
ததும்‌. 
அற்சனை-பூசனை. 
அ௮றகல்‌-இட்டுதல்‌, 
அற்கம்‌-எருக்கிலை, சருக்கம்‌. 
அறல்‌-கருமணல்‌, வளைவு,குழல்‌, 
மீர்த்திரை, நிர்‌, இருள்‌, 
சிறிய நூறு, திருநாள்‌. 
அற்பம்‌-நாய்‌, சிறுமை. 
அறப்புறம்‌-ஓதுப்பள்ளி. 
அறன்கடை-பாவம்‌. 
அற்பி-மலையின்‌ சாரல்‌. 
அற்குதல்‌-ரிறைத்தல்‌, 
அற்கம்‌-நீர்ச்காக்கை, எருக்கிலை. 
அற்காமை-நிலையாமை. 
அறத்தைக்காப்போன்‌ - சாத்‌ 
தன்‌. 


அன்பு, 


அற்கு-ஒருக்கு. 


அறம்‌.நல்வினை. 
அத்றம்‌- மறைவு, பொருள்‌, 
சோர்வு, அவகாசம்‌. 
அற்ற-இல்லாதது, அவாவின்‌ 
மை, 
அறரிலைப்‌ பொருளாவது- நெறி 
வழிநின்று நெறியாலுழர்து 
பெறுவகைதானே. 
அறநிலையறமாவ து - வருணகாப்‌ 
பலம்‌ பிறழா நெறி நிலை 
பெறுதற்‌ பெருரனாற்‌ 
பேணும்‌ பெற்றி. 
அறறிலையின்பமாவது - ஓத்த 
குலமு மொத்த செல்வமு 
மொத்த வாயுவுமத்தக 
வுடையதது. 
அற்றார்‌-கு.றவர்‌. 
அறவர்‌- துறந்தோர்‌. 
அற்பசி-௮ச்சுவதி மாதம்‌. 
அறவு-ஈடு த்தலம்‌. 
அற்றே-சாரியைச்‌ சொல்‌. 
அறுவகைப்‌ போக பூமி-அ தியரி 
வஞ்சம்‌, நல்லரிவஞ்சம்‌, 
ஏமதவஞ்சம்‌, இரணவஞ்‌ 
சம்‌, தேவகுருவம்‌, உத்தர 
கருவம்‌. 
அறிஞன்‌ புதன்‌. 
அறிஞர்‌-துறந்தோர்‌. 
அறிவான்‌-புத்தக்‌ கடவுள்‌. 
அறிவர்‌-கண்ணாளர்‌, 
அறிவமி-பெய்கள்ளு. 
அறிவு-ஞானம்‌, ஒண்மை, 
கொள்கை, ஆன்மா. 
அறுசுவை-தித்தித்தல்‌, புளித்‌ 
தல்‌, துவர்த்தல்‌, கைத்தல்‌, 
உவர்த்தல்‌, கார்த்தல்‌. 
அறுவகை யுலக நடைஃஅறநிலை 
யறம்‌, மறநிலையறம்‌, அற 


நிலைப்போருள்‌, மறஙிலைப்‌ 
பொருள்‌, அ.றகிலையின்பம்‌, 
மறரிலையின் பம்‌. 


அறுவகை-அற்று விடுதல்‌, ஆனை 
யாளி, 
அறணடு-ஊஞ்சல்‌, 


அறுகு-சிங்கம்‌. ஆனை, புல்‌, 
ஆனையாளி. 
அறுபதம்‌-வண்டு, கையாந்த 
ப கீரை, ப 
அறுவகைச்‌ சக்கரவர்த்திகள்‌- 
அரிச்சந்திரன்‌, ஈளன்‌, 
முசுகுந்தன்‌, புரூரவர, 


சகரன்‌, கார்த்த வீரியன்‌. 
அறுவை-புடவை, சித்திரை 

நாள்‌, 
அறுத்தல்‌-அரிதல்‌. 
அறுதொழிலோர்‌-பார்ப்பார்‌. 
அறுமீன்‌-கார்த்திகை, 
அறுவாய்‌-கார்த்திகை நாள்‌, 
அறுசலம்‌-வீணை. 
அறுசமயம்‌-வைசேடிகம்‌, ரையா 


யிகம்‌, மிமாங்கியம்‌, ஆரு 
கதம்‌, பவுத்தம்‌, உலோ 
காயதம்‌. 


அறை-பாறை, பறை ஒலித்தல்‌, 
வார்த்தைகெடுத்தல்‌, புரை 


போகல்‌, செவி அறை 
தல்‌, சொல்லுதல்‌, அடித்‌ 
தல்‌, திரை, முழைஞ்சுட்‌ 
போகல்‌. 


அறைகூவல்‌-பொரவமைத்தல்‌, 

அழைபோதல்‌ - உழறுத்தல்‌, 
படையற்ற பேர்‌. 

அறுபத்து காலு கலையாவது- 
வேதம்‌ 4, இந்திரகாசம்‌, 
வேதார்த்தம்‌, கற்பம்‌, ௪ம்‌ 
சு, சோதிடம்‌, தர்க்கம்‌10, 
பாட்டம்‌, பிரபாகரம்‌, 


18 


மீமாங்கசேம்‌, மன்னுவாதி 
தருமசாத்திரம்‌, வைசேஷி 
கம்‌, சமையல்‌ சாத்திரம்‌, 
பாசுவதனம்‌,கடக-தனு 20, 
கணிதம்‌, கந்தருவம்‌, அத்த 
கேவுசல்லியம்‌, அசுவா 
ரோகணம்‌, கசாரோகணம்‌, 
ஆகாசகமனம்‌, பரகாயப்‌ 
பிரவேசம்‌, அக்கினித்தம்‌ 
பம்‌, வாயுத்தம்பம்‌, கடகத்‌ 
தம்பம்‌ 30. ஐலத்தம்பம்‌, 
ஆயுள் வேதம்‌, தனுர்‌ 
வேதம்‌, ஸ்திரீ வசியம்‌, 
புருஷவசியம்‌, இரத்தின 
பரிட்சை,  கனகபரிட்சை, 
சித்திரகனம்‌, பரிசேதனம்‌, 
வினா-40. வேணு, தண்டி, 
காவல்‌, சகுனம்‌, சாமுத்‌ 
திரிசா லட்சணம்‌, பாஷா 
பரிக்கிஞானம்‌, இந்திர 
சாலம்‌, பூதீசாலம்‌, மகேற்‌ 
திரசாலம்‌ 55. தந்திர விச 
யம்‌, மாயாவாதம்‌, கிரியா 
வாதம்‌, ஈட்டாமுட்டி, 
சிர்கனம்‌, உச்சாடனம்‌, 
நீதிராத்திரம்‌, மந்திரசாத்‌ 
இரம்‌, சந்திர சாத்திரம்‌, 
காம சாத்திரம்‌, கரவட 
சாத்திரம்‌, சிற்பசாத்திரம்‌, 
ஆகம சாத்திரம்‌-ஆக 64. 
அறுவகைக்‌ குணம்‌ - ஞானம்‌, 


சக்தி, செல்வம்‌, வீரம்‌, 
பலம்‌, அழகு. 
அனல்‌-கெருப்பு. 
அனந்தன்‌ - சட ன்‌, மால்‌, 


சிவன்‌, பலபத்திரராமன்‌. 
அருகன்‌-இளையபெருமாள்‌, இரா 
மாதுசன்‌, இருப்புளியாழ்‌ 


வார்‌. 


[4 
அனந்தம்‌-மயிற்சிகை, அள 
விறந்தது, ஆகாயம்‌. 
அனலன்‌-வெள்ளி, பகவான்‌. 
அனங்கன்‌-காமன்‌. 
அனந்தலோசனன்‌-புத்தக்‌ 
கடவுள்‌. 
அனங்கம்‌-மல்லிகை. 
அனந்தல்‌-மித்திரை, 
அனந்தஞானி - புத்தக்‌ கடவுள்‌, 
பிரமன்‌. 
அன்னம்‌-சோறு, ஓதிமம்‌, குருகு, 
கவரிமான்‌. 
அனலேறு- இடி. 
அன்னியம்‌-வேறுபடுதல்‌. 
அனமி-பரல்‌. 
அனலி-ஆ.தித்தன்‌. 
அன்றலை-வாடை. 
அ௮ன்னியம்‌-குயில்‌, 


அன்று-முன்னாள்‌, அல்ல என்‌ 
பது, தேற்றம்‌, அகும்‌, 
சொல்லும்‌. 

அன்னை-தாய்‌. 

அன்பன்‌-பத்தா, தோழன்‌. 

அன்னவம்‌-கடல்‌. 

அன்றில்‌- ஓணம்‌, பட்சி, கூல 
நாள்‌, ஒர்புள்ளு, 

அன்பு-பரிவு. 


அன்‌-சாரியைச்‌ சொல்‌. 
அன்னோ-அதிசயமுற்றிரங்கல்‌, 
அன்ன-உவமை. 


அன்னே-சாரியைச்‌ சொல்‌. 
அனிச்சம்‌-அரும்பல்மரம்‌, அனிச்‌ 


சப்பூ. 
அனித்தம்‌ - சந்தனம்‌, நிலையா 
மை. 
அனத்தம்‌-பொருளில்லாமை. 
அனிலம்‌-காற்று, 


அனிகம்‌-திரள்‌, படை. 
அனிச்சை-.....வுதல்‌, நாகமல்லி. 
அனுக்குகம்‌.......தனம்‌, பாம்பு, 
அனா தி-பழைமை. 
அனுமானம்‌-ஐயம்‌. 
அனுக்கம்‌-வருத்தம்‌, 
அனாமயன்‌-புத்தக்‌ கடவுள்‌. 
அனுலோமன்‌-உயர்க்க காலு 
வங்செத்து விதிமுறை 
விட்டுப்‌ பிறந்த பிள்ளையின்‌ 
பேர்‌, 
அனுசன்‌-பின்பிறந்தோன்‌. 
அனைத்து-முழுதும்‌. 
அனைய-உவமை, 

“அனு” என்று கன்னத்தின்‌ கழ்‌ 
வாய்‌ காடி “அனுமான்‌” 
என்று பேருண்டானது, 
கீழ்வாய்‌ நாடியிலே வச்சி 
ராயுதமிட்டு இந்திரனெறி 
கையால்‌ அனுமானென்று 
பேராயிற்று. 

அனாமிகை- ... 

அனுச்சிலன்‌- பிரகாசமில்லான்‌. 


அகரம்‌ முற்றும்‌ 


இகரம்‌ 


இகத்.தல்‌-கடத்தல்‌, இறத்தல்‌. 
இகணி-கருந்தினை. 
இகரம்‌-சந்தனம்‌. 
இகலினார்‌-௪த்‌ ௮௫. 
இகல்‌-ஈரி, ஓரி, ஆதித்தன்‌, 
சிவல்‌, பகை, வலி, போர்‌. 
இகரந்து-கடந்து. 
இகழ்வு-இகழ்ச்சி. 
இக்கிரி-பறவையிலொன் று. 
இகட்சி-மறப்பு. 
இக்கே-சாரியைச்‌ சொல்‌. 
இகமில்‌-ஆண்டு. 
இக்க-உவமை, 
இகுகரை-இடிகரை. 
இருத்தல்‌ - நெருக்கம்‌, 
தாழ்த்தல்‌, செகுத்தல்‌, 
அழைத்தல்‌, இழைத்தல்‌, 
புடைத்தல்‌, கொடை, 
சொரிதல்‌, விழ்த்தல்‌, 
விரித்தல்‌. 
இகுளை-தோழி, ஈட்பு, சுற்றம்‌. 
இகுளி-இடம்‌. 
்‌ இகுதல்‌-செகுத்தல்‌, வீழ்தல்‌. 
இகும்பை-குடம்‌. 
இக்குக்கு-அணியம்புக்கட்டு. 
இக்கு-கரும்பு, கள்ளூ, இடைச்‌ 
சொல்‌. 
இகுசம்‌ - எலு மிச்சமரம்‌. 
இகம்‌-முன்னிலையசைச்‌ சொல்‌, 
அசைச்‌ சொல்‌, இப்பிறப்பு. 
இங்கல்‌-தங்கல்‌, செறிவு. 
இங்கிதம்‌-கருத்தின்‌ குறிப்பு, 
இங்கு-பெருங்காயம்‌. 
இங்குலிகம்‌-சா தீலிங்கம்‌. 
இங்குதல்‌-தங்கல்‌. 
இங்கூவு - காமசுண்ணம்‌, 
தருப்பணபிண்டி. 


இடி-உறுதிச்‌ சொல்‌, 


இசுமை-குடம்‌. 
இசைத்தல்‌-ஐலித்தல்‌, சொல்து 


இசை - பண்‌, பொருந்துதல்‌, 
தித்திப்பு, ஓசை, புகழ்‌, 
பாட்டின்சொல்‌. 


| இசைப்பு-இசைச்‌ சொல்லு. 


இச்சை-ஆசை, பொய்த்தல்‌, 
இடித்தல்‌-அஞ்ஞானம்‌. 
இசையைஃ துர்க்கை. 
இசங்கு-குண்டிலி எனும்‌ மரம்‌, 
இசித்தல்‌-முறித்தல்‌. 
இஞ்ச: கோட்டை, இஞ்சிப்பூடு. 
இஞ்சினம்‌ - முன்னிலையசைச்‌ 
சொல்‌. 
இடவகை-வீடு. 
இடம்பாடு-பரிவு. 
இடிதல்‌-அறுத்தல்‌, 
இடங்கர்‌ - குடம்‌, நீர்ச்சால்‌, 
முதலை, ஆர்த்தர்‌, 
இடிஞ்சில்‌-தபமேற்றுர்‌ தகளி. 
இடவை-வழி. 
இடங்கணி-கற்பொ றி. 
இடங்கழீ-மீதாரல்‌, தார்த்தர்‌. 
இடம்புரி-சங்கு, 
இடக்கர்‌ - மறைத்துமொழிதல்‌, 
கும்பம்‌. 
இடகம்‌ - இடாகினி, 
பெண்‌, பனுவல்‌. 
இடம்‌-வீடு, வழி,  இடவகை, 
செல்வம்‌, விசாலம்‌. 
இடத்தல்‌-ஓலித்தல்‌. 
இடபம்‌ - எருது, 
கொப்பு. 


வஞ்சப்‌ 


மரத்தின்‌ 


| இடர்‌-துன்பம்‌, 


'இடாினி-யோகினி. 
இடல்‌-கொடை. 


இடிப்‌ 


16 


பேயர்‌, நென்மா, ஆந்தை, 


ஓலி. 
இடும்பல்‌ - அச்சம்‌, 
இராக்கதர்‌. 
இடும்பை-துன்பம்‌, 
இடுக்கண்‌-துன்பம்‌. 
இடையல்‌-நல்லாடை., 
இடையர்‌-ஆயர்‌. 
இடை - தனிமை, நடுத்தலம்‌, 
நுசுப்பு, நிறை இடம்‌. 
இடும்பிகொழுகன்‌-வீமசேனன்‌. 
இட்டிமை-அற்பம்‌. 
இட்டி-வேள்வி, அற்பம்‌ 
இடுதல்‌-எறிதல்‌. 
இணங்கி-பாங்க, 
இணர்‌-பூங்கொத்து. 
இணம்‌-நெய்‌, கொழுப்பு, 
இணக்கு-தோழி, 
இண்டு-ஈங்கர்‌. 
இண்டர்‌ - முல்லைமிலமக்கள்‌, 
ஆயர்‌, 
இணை - இரண்டு, புணர்வு, 
உவமை, சகாயம்‌, இரக்கம்‌. 
இணையி-ஒதிப்பணிச்சை. 
இண்டை-தாமரை. 
இண்டமரம்‌-மாலை. 
இணனு- ஆறு. 
இதியாசம்‌- இலக்கிய மெழுத்து 
தாரணப்போருள்‌ஈடை. 
இதல்‌-சிவற்குருவி. 
இதழி-கொன்றை. 
இதணம்‌-பரண்‌, 


இம்பர்‌, 


அதரம்‌. 
இதரர்‌-கழ்மக்கள்‌. 
இதலை-கொப்பூம்‌. 
இதி-மெய்க்குறு இ. 
இதையம்‌-மனம்‌. 


இதை-மரக்கலப்பாய்‌, புதுப்‌ 


புனல்‌, கலப்பை, மரக்கால்‌, 
காராமணிப்பயறு, 
இதைப்புனம்‌-புதியகொல்லை, 
இக்தி-பூசை. 
இர்திரை- திரு, 
இடர்திரன்‌-மகசிரம்‌. 
இர்திரனாள்‌-கேட்டை. 
இச்தளம்‌-தூபத்தட்டு, 
கம்‌, எரியிடுகலன்‌. 
இர்தனம்‌-விறகு, 
இந்திரைக்கு மூத்தாள்‌-மூதேவி 
இக்‌.துருணி-புளி. 
இந்து - சந்திரன்‌, 
ஆனை. 
இந்திவரம்‌-கருங்குவளை. 
இக்துளம்‌-கடம்புமரம்‌, கடம்பு. 
இக்திரவானம்‌-குவளை. 
இப்பர்‌-செட்டிகள்‌. 
இபம்‌-மரக்கோடு, ஆனை, பாகு. 
இபூடிகரம்‌-எலி. 
இமிழ்த்தல்‌-கட்டுதல்‌, ஒலி. 
இமிழ்‌-ஓசையினிமை. 
இமிழ்தல்‌-தெவிட்டல்‌. 
இமில்‌-எருத்தின்‌ முதுகு, 
இரட்சி, எருது. 
இமிர்தல்‌-கெருங்குதல்‌. 
இமம்‌-பனி, பரிவேடம்‌. 
இமை-கண்‌, கரடி, மயில்‌. 


இரா 


காடி, கரி, 


. இமையில்‌-கருடன்‌. 


இமைத்தல்‌-விட்டுவிளங்கல்‌. 


! இம்மை-இப்பிறவி. 
1 இம்பர்‌-இவண்‌. 

இதழ்‌- -பூவின்தோடு, பனையிதம்‌, ; 
॥ இம்மிஃபொன்‌, புலம்‌, நுண்மை. 


இம்‌- இடைச்சொல்‌ 


இம்மெனல்‌-௮னு கரண ஓசை. 
இளம்பிடி-பெண்‌. 
இமையவல்லி-உமையாள்‌. 
இயக்கம்‌-பெருமை, காற்று. 
இயக்கன்‌-மாய்‌, இயக்கர்சாதி. 


இயங்கல்‌-போகல்‌. 
இயவுள்‌-பிள்ளை, நிருவாணி 
இயவு-வழி. 
இயம்‌-வாச்சியம்‌, 
வார்த்தை. 
இயவனர்‌-யோனகர்‌, 
இயமான்‌-ஆன்மா 
இயவர்‌-பழையர்‌, தோற்கருவி 
இசைக்கும்‌ பெயர்‌. 
இயங்கல்‌-௩டத்தல்‌. 
இயலல்‌- திரிதல்‌. 
இயல்பு-சா யல்‌,ஒழுக்கம்‌, அழகு, 
குணம்‌. 
இயக்கர்கோன்‌-குபேரன்‌. 
இயை-புணர்ச்சி. 
இயத்தல்‌-கடத்தல்‌, தொடுத்தல்‌ 
இயற்றல்‌-முயற்சி. 
இய்யே-சுட்டு. 
இயம்பல்‌-சொல்லுதல்‌, ஓசை. 
இயா-முன்னிலையசைச்‌ சொல்‌. 
இயக்‌கி-அருகனைமுடிதரித்‌ 
தோள்‌. 
இயக்குரோதம்‌ - ஆலமரம்‌, 
» இனிமை, 


ஈயம்‌, ஓலி, 


கடைக்கொள்ளி, 
இரக்கன்‌-ஈரங்கொல்லி. 
இரைத்தல்‌-ஒலித்தல்‌. 
இரப்பு-வறுமை. 
இரச்சை-கயிறு. 
இரசனி-இராத்திரி, 
இரர்திரி-இத்திமரம்‌. 
இரசதம்‌-வெள்ளி. 
இரதம்‌-பொன்‌, தேர்‌, பெரும்‌ 

பாம்பு. 
இரதனம்‌-கிண்கிணி, 

காண்‌. 
இரதிபதி-காமன்‌. 
இரத்தி-இலந்தை, மருது. 
இரத்தம்‌-உதிரம்‌. 

9 


அறை 


17 


இரற்றல்‌-ஜலித்தல்‌. 
'இரசகம்‌-கருணை, துன்பம்‌, ஓலி. 
இரவலர்‌-இரப்போர்‌. 
இரவு-இரத்தல்‌, இராத்திரி, 
இரவோர்‌- இரப்பவர்‌, 
இரிதல்‌-காய்தல்‌, ஓடல்‌. 
இரலை-மான்‌ ஏறு, புல்வாய்‌, 
ஊதுகொம்ப, அச்சுவதி, 
இ ச ண்டு மிருகத்தினாண்‌ 
பால்‌. 
இரல்‌-ஏரல்‌. 
இராசீவம்‌-தாமரை. 
இரணீ-பன்‌ றி, 
இரங்கல்‌-ஜலி, அழுங்கல்‌. 
இரணம்‌-பூசல்‌. கடல்‌, பொன்‌, 
பாம்பு. 
இரணியம்‌-பொன்‌. 
இரணியகர்ப்பன்‌-பிரமா. 


'இரட்டம்‌-கேசம்‌, கழுதை. 
| இரையம்‌-பலபண்டம்‌. 


இரை-விலங்குணவு, ஒலி. 
'இராவணம்‌-விளக்கு. 
இராசிலம்‌-சாரைப்பாம்பு. 
இராவதம்‌-பிறவு, இரேணு, 
பரிமளம்‌, மலர்த்தூள்‌. 
இராகம்‌-கீதம்‌, செம்மை, இசை, 
நிறம்‌. 
இராதம்‌-கடைக்‌ கொள்ளி. 
இராசமாக்கு-மலைப்பாம்பு. 
இரவரவு-வசைபாடுதல்‌. ப்‌ 
இராசியம்‌-மறைவு, யோனி. 
இராசி-திரள்‌, 
இராமம்‌-ஆசை, அழகு. 
இரிஞர்‌-சத்துரு. 
இரவி-ஆதித்தன்‌, மலை, 
இரேபதி-வாணிகம்‌, 
இரிதல்‌-பிறகிடல்‌. 
இரவோன்‌-சந்திரன்‌. 
இராக்கதிர்‌-சந்திரன்‌. 


1$ 


இரதி-இர்திராணி, ஆனை மதம்‌, 
பித்தளை, ஆசை, மதன்‌ 
கேவி, வேட்கைப்‌ பெருக்‌ 
கம்‌. 
இரட்டை-மிதுனம்‌, இரண்டு. 
இரண்டாம்‌ வேதம்‌-தயித்‌ 
திரீயம்‌, எசர்‌. 
இரா மக்கிரியை-இராகம்‌ 
இராசதகுணம்‌-தானம்‌, தவம்‌, 
தருமம்பேணல்‌, ஞானம்‌, 
கல்வி, ஈலனிவைதெரிதல்‌. 
இரேவதி- பலபத்திரராமன்‌ 
மனைவி, கடைகாள்‌. 
இருள்‌-இருட்டு, ஆனை கனைத்‌ 
தல்‌, நீலகிறம்‌, அரவம்‌, 
நரகம்‌, மயக்கம்‌, கருமை 
இருசு - வண்டியுளிரும்பு, 
செவ்வை. 
இருள்‌ வலி-ஆதித்தன்‌. 
இருணம்‌-உவர்நிலம்‌. 
இருப்பை-பாம்பு, ஒருமரம்‌. 
இருங்குடி -கொடைக்‌ ர்த்தி, 
மான்னியம்‌, பாலை. 
இருணிலம்‌-ஈரகம்‌ 
இருத்தி-செல்வம்‌ 
இருவீ-தாள்வு, தினைத்தாள்‌. 
இருளி-பன்‌ றி. 
இருடி- ஆந்தை, முனி. 
இரும்பாழி-ஊர்‌. 
இருக்கு-முதல்வேதம்‌, 
பொதுப்‌ பெயர்‌. 
இருந்தை-கரி. 
இிருமை-பெருமை, 
மறுமை. 
இருந்துரு-பெருச்சாளி 
இருவகைக்‌ கந்தம்‌ - ஈற்கந்தம்‌, 
அர்க்கந்தம்‌. 
இருபாற்பொருள்‌ - வேதம்‌ 
கல்வி, செல்வப்பொருள்‌. 


வேதப்‌ 


இம்மை, 


இருவகையறம்‌- இல்லறம்‌, அற 
வறம்‌. 
இருவினை-நல்வினை, தீவினை. 
இருவகைத்தகோழற்றம்‌-சராசரம்‌. 
இருசடர்‌-சஈ்‌ இர சூரியர்‌. 
இருமரபு-தாய்வழி, தந்தைவழி. 
இருவகையின்பம்‌ - இல்லதும்‌, 
உள்ளதும்‌. 
இருவகைவீடு- பற்றுவீடு, 
பொருள்வீடு. 
இருநிதிக்கிழவன்‌-குபேரன்‌. 
இருரிதி-சங்ககிதி, பதுமநிதி, 
இலம்பகம்‌ - நுதலிலணிமால்‌, 
அத்தியாயம்‌, நூன்முடி,  - 
இலம்பாடு- துக்கம்‌, வறுமை. 
இலஞ்சி-மகிழமரம்‌, கொப்பூழ்‌, 
அகில்‌, புன்கு, வாவி, 
கோட்டை. 
இலஞ்சம்‌-கொப்பூழ்‌. 
இலச்சை-மானிபம்‌, (வெட்கம்‌). 
இலங்கை - ஆற்றிடைக்கு ை ற, 
அளை, இலவம்பஞ்சு, 
பூளை. 
இலங்கிகள்‌-அறந்தோர்‌, தவத்‌ 
தியர்‌. 
இலங்கல்‌ - அழுங்கல்‌, 
அதல்‌. 
இலிங்கம்‌-ஆண்குறி, 
யாளம்‌. . 
இலிர்த்தம்‌-தளிர்த்தல்‌. 
இலகை-கோற்கொடி, வள்ளிக்‌ 
கொடி. 
இலச்சனை-மோ திரம்‌. 
இலத்தை-கிருபை. 
இலகு - அகில்‌, எழுத்து: 
நொய்ம்மை, ஒளி, 
இலக்கியம்‌-உதாரணடமெடுத்‌ 
அக்காட்ட து. 
இலவந்திகை-இயந்திரவாவி. 


அழும்‌ 


அடை 


இலட்டுகம்‌-தேோ சை, பணி 
யாரம்‌. 

இலட்டு-அப்பம்‌. 

இலாங்‌ ஈலி-தென்னமரம்‌, செங்‌ 
காந்தள்‌. 

'இலாளி-கு திரைவாய்டீர்‌. 

இலாடு-குதிரை. 

இலாயம்‌-குதிரைப்பர்தி. 

இலாடம்‌-கெற்றி. 

இல்லாள்‌ - பாரியை, மருத த்‌ 
தலைவி, முல்லைத்‌ தலைவி. 

இல்லவள்‌-மனையாள்‌. 

இலக்கர்‌- துகில்‌. 

இலக்கம்‌-இருப்பிடம்‌, வள 
ரொளி, தொகை. 

இலையு திர்‌-முதுகாடு. 

இலை-மரத்திலை, தகடு. 

இலயம்‌ - கூத்து, பேபயம்‌ 
வாழை, கூத்தின்விகற்பம்‌ 

இலேகர்‌-தேவர்கள்‌. 

இலேமை-எழுத்‌அு. 


இலேசம்‌ - சிறுமை, கால 
விரைவு. 

இல்‌ - வீடு, மனையாள்‌, இல்‌ 
லாமை, இடம்‌, இராசி, 


சாவு, இடைச்சொல்‌. 
இரவு-சாரியைச்சொல்‌, புலி, 
இல்லம்‌-தேற்றான்மரம்‌, வீடு. 
இல்லோன்‌-மிடியன்‌. 
இலைக்கொடி-வெற்றிலை. 
இலகடம்‌-ஆனைமேல்‌ தவிசு. 
இல்லல்‌-௩டத்தல்‌. 
இவர்தல்‌-செறிவு, விளங்குதல்‌. 
விருப்பம்‌, ஏறுதல்‌, எழுச்சி, 
நடத்தல்‌. 
இவற்றல்‌-சாஇித்தல்‌. 
இவவு-வழி, காடு, ஊர்‌. 
இவறல்‌ - ஆசை, ஆசைப்‌ 
பெருக்கம்‌, மறலி (மறதி). 


19 


இவண்‌- இம்பர்‌. ்‌ 
இவமை-குற்றம்‌, ஆடு, கருமை, 
கொண்டல்‌. 
'இவுளி-கு திரை. 
இவையே - வீற்றிருத்தல்‌, 
ஐயுற்றசொல்‌. 
இழிஞர்‌-சண்டாளர்‌. 
இழிவு-[ பட 
இழா-இழுக்காமை. 
இழமை-மயக்கம்‌. 
இழுதன்‌-பேதை, மூடன்‌. 
இழுது-நெய்‌, நிணம்‌ 
இழுமெனல்‌- இனிமை, 
கரணவோசை. 
இழுக்கல்‌-தளர்தல்‌. 
இமித்தல்‌-ஒலித்கல்‌. 
இழைத்தல்‌-ஆய்தல்‌, மாற்றம்‌, 
நினைத்தல்‌, கூற்றம்‌, செய்‌ 
தல்‌. 
இழவு-அழுகை. 
இழை-நூல்‌, ஆபரணப்‌ 
பொதுப்பெயர்‌, கூட்டம்‌. 
இழிதல்‌-இறங்கல்‌. 
இழுதை-அறிவிலோன்‌. 
இளமை-தன்மை, காமம்‌, 
மயக்கம்‌, வாலிபம்‌. 
இளவல்‌-பின்‌ பிறந்தோன்‌. 
இளம்பி-பெண்பேய்‌. 
இளவு-தளர்ச்சி 
இளக்கம்‌-இரக்கம்‌. 
இளங்கோக்கள்‌-செட்டியார்‌ 
இளி-இசை, இசித்தலொன்றே, 
இணங்குதல்‌, உரித்தல்‌, 
சிரிப்பு, இகழ்ச்சி. 
இளிவு-இழித ஈவு. 
இளைத்தல்‌-கட்டல்‌ 
இனை-ப௫ு, பூமி, கிடங்கு, காவற்‌ 
காடு, அங்க: டி, புயல்‌, தலைக்‌ 
காவல்‌, வேலி, இளமை, 


அஅ 


20 
இனையன்‌-தலைக்காவல்‌. 
இறல்‌-ஏரல்‌ (கிளிஞ்சல்‌). 
இறங்கல்‌-குடம்‌, ஆழங்கால்‌. 
இறப்பு-இல்லினிறப்பு, சாவு, 
மிகுதி. 
இறலி-இத்திமரம்‌. 
இறவுளர்‌-குறவர்‌. 
இறடி-கரும்தினை. 
இறவை-ஏணி, இறைகூடை. 
இற்ஞ்சல்‌-தெண்டன்‌. 
இறை-கடமை, இராசா,சுவாமி, 
அற்பம்‌, தாமரைமலர்‌, 
தங்கல்‌, 
இஃவு- இறுல்மீன்‌. 
இறகு - மயிற்பீலி, 
இறைமையாட்டி - தலைவி, 
இறலி-மருதமரம்‌. 
இறத்தல்‌-சாகல்‌, கடத்தல்‌. 
இற்புலி-பூனை. 
இரால்‌ - தேன்கூடு, தாமரை, 
இருட்டு, மீன்‌, கார்த்திகை 
நாள்‌, எருது, இடபரா௫ு, 
இறும்பு-சாடு, தாறு, பரம்பு, 
மலை, இடை, சிறுமலை. 
இறுங்கு-சோளம்‌. 
இறும்பூது குழ தையை, 
சிறுதூறு, மலை, அதிசயம்‌, 
கார்தட்பூ, தாமரை, 
இறுத்தல்‌-தங்கல்‌, சொல்‌.லுதல்‌, 
கெடு, தாழ்தல்‌, முறித்தல்‌, 
ஜசித்தல்‌, 
இறுமாப்பு-ஏக்கழுத்தம்‌. 
இறுக்கர்‌-பாலை நிலமாக்கள்‌, 
இறப்பு-குடியிறை. 
இறஞ்சி-மரவுரி. 


இறை-முன்கை, கடவுள்‌, சிறு 
மை, தாய்தகப்பன்‌, புள்‌ 


ளிறகு, சென்னி, விரைவு, 
விட்டில்‌, தங்கல்‌, உயர்ந்‌ 
தோர்‌, பிரமா, எல்லா 
முடையோன்‌. 
இறை-இழறைவன்‌. 
இறைவன்‌-இராசா, கடவுள்‌, 
மூத்தோர்‌, குறிஞ்சித்‌ 
தலைவன்‌, 
இறையுளர்‌-குறிஞ் சிகிலமக்கள்‌. 
இறு தி-ஒடுக்கம்‌. 
இனம்‌-மாணிக்கம்‌, கொவ்வை 


யங்கனி, இளை, அமைச்சு. 
இனன்‌-ஆதித்தன்‌, உவமை. 
இன்னல்‌- துன்பம்‌. 
இன்னியர்‌-பாணர்‌. 
இன்னியை- இனி £மமையாகிய 
வாச்சியம்‌. 
இன்னிசைக்காரர்‌-பாணர்‌, 
இன்றை-மலை. 
இன்பம்‌-அகம$ூழ்ச்சி, ஈயம்‌. 
இன்‌ று-இல்லை, அகும்‌. 
இன்மை-வறுமை. 
இனி - இவ்விடமிக்கால 
மென்னும்‌ இடைச்சொல்‌. 
இனிசு-சோறு. 
இனிக [ம * ]-படை. 
இனிக்கு-எழுத்‌ அ. 
இன்னார்‌-சத்தரு. 
இனைதல்‌- இரங்குதல்‌. 
இன்னாங்கு-துன்பம்‌, 
இன்னே-சாரியைச்சொல்‌. 
இன்‌-அஞ்சாம்வேற்றுமை, 
இனிமை. 


இகரம்‌ முற்றும்‌ 


உகரம்‌ 


உகளம்‌-இரண்டு. 

உகமல்‌-பாய்தல்‌. 

உகழுதல்‌-தாண்டல்‌. 

உக்காரீ-அப்பம்‌. 

உகப்பு-மேடு. 

உக்கிரன்‌-வீரபத்திரன்‌. 

உஇர்‌-நகம்‌, 

உகினீ-புளி, 

உக்கம்‌- ஆலவட்டம்‌, ஆனேறு. 

உக்கலை-மருங்கின்‌ பக்கம்‌. 

- உகளை-புறமயிர்‌. 

உக்கில்‌-வயி றி. 

உக்கிரம்‌-கொடுமை. 

உகுத்தல்‌- தூவல்‌. 

உக்கி-கெடு. 

உச்சம்‌-உயர்ச்சி, வல்லிசை, 

உச்‌சி-சந்தி, தலை, மத்தியானப்‌ 
பொழுது. 

உச்சிட்டம்‌-எச்டில்‌. 

உஞ்ஞை-காஞ்சிமரம்‌. 

உஞற்று-முயற்சி, மனவெழுச்சி 
சோர்வுறு, வழு[கிகு. 

உஞ்சல்‌-பிழைத்தல்‌, ஊஞ்சல்‌. 

உடன்‌-௮ருக...ம்‌. 

உடல்‌-மெய்‌, பொருள்‌. 


உடம்பிடி-வேலெனும்‌ ஆயுதம்‌. 


உடற்குறை-பேய்‌. 
உடனில்‌-கோபம்‌, பூசல்‌. 
உடைதல்‌-சாய்தல்‌. 
உடலுதல்‌-பூசல்‌. 
உகல்‌-இலச்சை, அச்சம்‌. 
உடம்பு-தேகம்‌. 
உடைகுளம்‌-பூராடம்‌. 
உடை-வேலமரம்‌, துகில்‌, 
குடை, செல்வம்‌, காத்தல்‌. 
உடும்பை-மரம்‌. 
உடுப்பை-மரம்‌, 


உடமீடுக்கு-அச்சம்‌. 

உடு-டங்கு, பகழி, நட்சத்‌ 
திரம்‌, கோல்‌, அம்பிலீர்க்கு, 
சிறகுண] அகழ்‌ ஆடு, காய்‌. 


உடுபதி-சந்திரன்‌. 
உடுக்கை-தண்ணுமை, வாச்சி 
யம்‌. 
உணவை-கணக்கமரம்‌. 
உணா-சோறு, பயெொசிப்பு, 


தெய்வவுணவு. 
உண்டி-அருந்தல்‌, விலங்குணவு, 
சோறு. 
உண்டல்‌-அருக்தல்‌. 
உணராமை-மயக்கம்‌. 
உணர்தல்‌-ஊடல்தீர்தல்‌. 
உண்டாட்டு-மகளிர் விளை 
யாட்டு. 
உண்டை-படை உறுப்பு, திரள்‌, 
வடிவு, குளியம்‌. 
உணர்வு- அறிவு, ெெளிவு, 
நீங்கல்‌, ஒனிதல்‌. 
உவமை-இடையீடு. 
உணவு-சோறு, பறவையூண்‌. 
உணங்கல்‌-புழுங்கல்‌. 
உண்மை-சத்தியம்‌, உண்டாகப்‌ 
பட்டது. 
உத்தரி-கோணம்‌, குதிரை. 
உத்துங்கம்‌-உயர்ச்சி, 
உதள்‌-வெள்ளாட்டேறு. 
உதிரன்‌-செவ்வாய்‌. 
உதாசனன்‌-அங்கி, 
திப்பாம்பு, 
உததி-சமுத்திரம்‌. 
உத்தி- பாம்பின்‌ படப்பொறி, 
செந்திருவுறுப்பு, சுணங்கு. 
உதாரம்‌-கொடை. 
உத்தியானம்‌-௩ம்தவனம்‌, 


கண்கொத்‌ 


22 


உத்தரம்‌-வடதிசை. 
உதவல்‌- உதவி, கொடை. 
உத்தரிகம்‌-ஏகாசம்‌,(மேலாடை) 
கதைத்தல்‌-தூண்டல்‌, மிதித்‌ 
தல்‌, அத்தது. 
உத்தமாங்கம்‌-தலை. 
உதிட்டிரன்‌-தன்மபுத்திரன்‌. 
உதும்பரம்‌-செம்பு. 
உதண்டம்‌-மொட்டம்பு. 
உத்தியோகம்‌-முயற்சி. 
உதகம்‌-ரீ்‌, மேகம்‌. 
உதைப்பு-அத்த அ. 
உதரம்‌-வயிறு. 
உதடு-அதரம்‌, மேடராசி. 
உதி-கல்வி, தோற்றம்‌, மரம்‌, 
அருத்தி. 
உத்தமதானம்‌- குற்றமூன்‌ 
றறுத்தோர்க்குள்ளம்‌ 


உவந்தீவது. 
உந்தி-தேர்த்தட்டு, கொப்பூம்‌, 
ஆற்றிடைக்குறை, யாழ்க்‌ 


கண்‌, ஆறு, தேதருருள்‌, 
நீர்ச்சுழி, சமுத்திரம்‌. 
உபலம்‌-சிறுகல்‌. 
உபநிடதம்‌-வேதத்தினுட்‌ 
பொருளினுட்பம்‌. 
உபாயம்‌-நல்வினையில்‌ செலுத்‌ 
அம்‌ புத்தி, 
உபதாரம்‌-தியாகம்‌, 
ஆசைச்சொல்‌. 
உபையம்‌-இரண்டு. 
உப்பு-கடல்‌, மெல்லியலா 
ராடல்‌, உவர்‌, இனிமை. 
உபாத்தி-ஆசாரியன்‌. 
உபவனம்‌-ஊர்குழ்சோலை. 
உபதாடினி-படை. 
உப்பிதம்‌ - கூத்தின்‌ விகற்பம்‌, 
கிலேசம்‌. 
உபலாளனம்‌- தூய்மை. 


சனம்‌, 


உம்பல்‌-வழித்தோன்‌ றல்‌, ஆனை, 
நற்குலன்‌, எழுச்சி, உதவி 
செய்‌ தினத்தைக்‌ காக்கும்‌ 
யானை. 
உம்மை-கழிந்தபிறப்பு. 
உமிழல்‌-தெவீட்டல்‌, கக்குதல்‌. 
உமை-பார்வ தி. 
உமணர்‌-உப்பளவர்‌. 
உம்மே-இடைச்சொல்‌, 
உமைமகன்‌ - வீரபத்திரன்‌, 
கணபதி, சுப்பிரமணியன்‌. 
உம்பர்‌-மேலிடம்‌, தேவர்‌, மேல்‌ 
வருவது, உயர்ச்சி, 
உம்பமல்‌-உள்ளின்‌ மாசு. 
உற்கம்‌-அனற்றிரள்‌. 
உயர்வு-கருதல்‌, துணை, வருத்‌ 
தம்‌, தீர்தல்‌, உயர்ச்சி. 
உயிர்ப்பு-காற்று, 
உயிர்‌-காற்று, ஆன்மா. 
உய்யானம்‌-ஈந்தவனம்‌. 
உயுத்தம்‌-போர்‌. 
உயர்நிலை-தெய்வலோகம்‌. 
உயர்ச்சி-உயர்வு. 
உயர்தல்‌-நீளம்‌. 
இலது பொலிவு. 
உயங்கல்‌-வருத்தம்‌. 
உயிர்த்தல்‌ -வருத்தந்தீர்தல்‌, 
விடுத்தல்‌. 
உயர்த்தல்‌-பொதுவாய்‌, விடல்‌, 
செலுத்தல்‌, அனல்‌, சீதம்‌, 
வாதம்‌, அசனி, புனல்‌, ஆயு 
தம்‌, விடம்‌, மருந்து, பசி, 
சாபம்‌, பிணி, உணவருமை, 
உயிர்நிலை - உடம்பு. 
உரோகம்‌-நோய்‌. 
உரோமம்‌-புறமயீர்‌, 
மயிர்‌. 
உரற்றல்‌-ஆரவாரம்‌. 
உரப்பல்‌-சறிச்சொல்லு தல்‌. 


செறிந்த 


உரகம்‌-பாம்பு. 
உரால்‌-பெருத்தகோபம்‌. 
உரன்‌-அறிவு. 
உரம்‌-மார்பு, வலி, அறிவு, உள்‌ 
ளத்தின்‌ மிகுதி, 
உரவோர்‌-மூத்தோர்‌. 
உரோதனம்‌-அழுங்கல்‌. 
உரை-சொல்‌, தேதய்வு, 
பொன்றல்‌. 
உரோசல்‌-போதல்‌. 
உரிவை-தோல்‌. 
உரியோன்‌-பத்தா, உரித்தோர்‌. 
உரை-ஒலி, சொல்‌. 
உரிமை-விதி. 
உரைத்தல்‌-ஓலித்தல்‌, உரிஞ்சல்‌, 
போதல்‌, தேய்த்தல்‌. 
உரிப்பிரியை-இலட்சுமி. 
உருப்பு-வெப்பு. 
உருத்தல்‌- தோன்றல்‌, பெருங்‌ 
கோபம்‌, முனைத்தல்‌, மிகுதி. 
உருளி-தேர்வண்டில்‌. 
உருள்‌-சாடு, உரோகணி, 
தேர்வண்டில்‌, சாடினுட்‌ 
பண்டி. 
உருங்கல்‌-அழிதல்‌, கேடு. 
உரும்‌-அச்சம்‌. 
உருப்பம்‌-வெப்பம்‌, உட்டணம்‌. 
உருபு-வேற்றுமை. 
உருமேறு-இடி. 
உருமம்‌-உட்டணம்‌. 
உரு-இடி, ஆடு, நிறம்‌, அட்டை, 
இடபம்‌, 
உருவாரம்‌-வெள்ளரிப்பூடு, 
உருமை-மனையாள்‌. 
உருபு-அச்சம்‌, 
உருவம்‌-தேகம்‌, வடிவம்‌. 
உருத்திரபஞ்சமம்‌-இராகம்‌. 
உருவகம்‌ - விதைத்ததெல்லாம்‌ 
உண்டாகப்பட்டதலம்‌. 


23 


உலவை - மரத்தின்‌ கோடு, 
விலங்கின்‌ கொம்பு, காற்று, 
மரத்தின்‌ கொம்பு, ஓர்மரம்‌, 

உலங்கு-கொசுகு. 

உலருதல்‌-காய்தல்‌. 

உலகு இறை-சுங்கம்‌. 

உலதை-சிலந்தி. 

உல்லல்‌-ஊடல்தீர்தல்‌, 

உலண்டு-கோரற்புழு. 

உலப்பு- கெடுதல்‌. 

உலகம்‌-இக்கு, புவனம்‌, பூமி, 
உயர்ந்தோர்‌, விசும்பு, உயர்‌ 
குணம்‌. 

உலம்‌-இரள்தல்‌, துன்பம்‌. 

உலத்தம்‌-சாதல்‌, 

உலம்பல்‌-ஆரவாரம்‌. 

உலக்கை-திருவோணம்‌, ஓங்கல்‌. 

உலோசனம்‌-கண்‌. 

உலா-ஆனை, பிறபாரம்‌, பவனி, 
அசைதல்‌. 


உலாமரம்‌-பூவாது காய்க்கும்‌ 
மரம்‌. 

உலோகம்‌-பொன்‌, வெள்ளி, 
செம்பு, தராம்‌ (இரும்பு), 


ஈயம்‌, வெண்கலம்‌, 
உலோகிதம்‌-சிவந்தநிறம்‌. 
உலூகம்‌ - கோட்டான்‌, குருவி, 
சிம்பி. 
நண கோயுற்றொழிச்‌ 
தோன்‌. 
ன்‌! அச்சம்‌, 
வேதனை. 
உல்லியர்‌-கூவநூலோர்‌. 
உல்லாபம்‌- குதலைச்‌ சொல்‌. 
உவணன்‌- கருடன்‌. 


அழிதல்‌, 


உவணம்‌-கருடன்‌, உறுசிறைக்‌ 
கழுகு. 

உவரி-கடல்‌. 

உவ. ,....சன ம்‌, 


க்க குட்டை, ஆம 
Te 


54 


உவணம்‌-உயர்ச்சி. 

உவர்‌-கரம்பைமண்‌. 

உவர்ப்பு-அவாவின்மை, 

உவனி-வாள்‌. 

உவனித்தல்‌-வாய்மை. 

உவமை-கருத்து, ஒப்பு. 

உவளல்‌-அவளல்‌. 

உவ்வி-தலை. 

உவறல்‌-காய்தல்‌. 

உவா-அனை. கடல்‌, இளையோன்‌, 
அமாவாசை. 

உவது-தங்கி. 

உவணை-தேவலோகம்‌. 

உவதை-அருவி, சந்தோஷம்‌. 

உவனி-வாள்‌. 

உவ்வு-தவம்‌, சுட்டு. 

உழத்தல்‌-சிரமம்‌, 

உழக்கல்‌-உழக்குதல்‌. 

உழப்பு-முயற்சி, வலி, 

உழத்தியர்‌-மருதநில மகளிர்‌. 

உழிஞை-சிறுபூமை. 

உழி-இடப்பெயர்‌, பக்கம்‌, 

உழிதரல்‌-திரிதல்‌. 

உழுவல்‌ -விதிப்படிவாரா 
கின்றது; தொடர்ம்த 
அன்பு. 

உழையோர்‌-நூல்‌ வல்லோர்‌, 
அமைச்சர்‌, வேலைசெய்‌ 
வோர்‌, 

உழவர்‌-சூத்திரர்‌. 

உழை-இடம்‌, ஆண்மயிர்‌, புற 
மயிர்‌, மான்‌, எழுவகை, 
ஓசையிலோர்‌ விகற்பம்‌. 

உழுவை-புலி. 

உழுபடை-கலப்பை. 

உள்ளார்‌-சத்‌.அருக்கள்‌. 

உள்ளன்‌-ஈரி. 

உளி-இடம்‌. 

உள்ளுதல்‌-ரினை த்தல்‌; 


உள்‌-வீடு, இடவகை. 
உளர்தல்‌ - சிதறல்‌, 
போசொலி. 
உள்ளாளம்‌-கூத்‌ துவிகற்பம்‌, 
உளை-பரிமீது கட்டுமயிர்‌, 
மயிர்‌, ஓசை, ஆண்மயிர்‌, 
உளம்‌-மனம்‌, 
உள்ளியம்‌-கரடி., 
உளு-எறும்பு,.தவனை. 
உளிஞை-சிறுபூளை, 
உளியம்‌-கரடி. 
உள்ளம்‌-கருத்து, நெஞ்சு. 
உள்ளல்‌ - கருத்து, உள்ளான்‌ 
பேர்‌ (உள்ளான்காருவி). 
உத்தல்‌- அழைத்தல்‌, ஓசை. 
உறழ்தல்‌-செறிவு, வெருவல்‌, 
பயெருகல்‌, ஓத்தல்‌, 
பகைத்தல்‌, உவமை, 
உறழ்‌-இடையீடு, உணர்வு, 
ஒத்து, செறிவு, பகை, 
உவமை, ஒப்பு, காலம்‌. 
உற்பலம்‌-செங்கழுநீர்‌, 
உழைப்பு-கொடுமை. 


தட்டல்‌, 


பூம 


உறவிஊற்றுகீர்‌, உறவு, 
எறும்பு, உயிர்‌, உலைக்‌ 
களம்‌. 


உறவு-பந்துக்கள்‌, 

உற்கை - விண்விழுங்கொள்ளி, 
நட்சத்திரம்‌. 

உறு-குஇத்தல்‌. 

உறுக்கல்‌-மிகுத்தல்‌. 

உறுகண்‌-தன்பம்‌, கோய்‌, 


பயத்தினோடே தொடர்‌ 
பிணி, 


உறுப்பு - தேகம்‌, அவையவம்‌, 
மரக்கொப்பு, பாலைநிலத்து 
யாழ்‌, 

உறை-நீர்‌, 
மருந்து, 


முதலாந்துளி, 
கோய்நீக்கியின்‌ 


பங்கொடுக்கும்‌ பொருள்‌, 
கூறை, மாசுகழுபவர்‌, 
வீலங்குணவு; இடைச்‌ 
சொல்‌, நீளம்‌, வீடு, வெண்‌ 
கலம்‌, படைபெபய்கூடு, 
உவர்க்கடல்‌. 
உறையுள்‌-மருதரிலத்தூர்ப்‌ 
பேர்‌, தயிலிடம்‌, நாடு. 
உறுவன்‌-அருகக்கடவுள்‌, முனி. 
உழையூர்‌-கோழி. 
உற்சவம்‌-இருகாள்‌. 
உற்சாகம்‌-முயற்சி. 
உறுப்படக்கி-ஆமை. 
உறுவர்‌-முனிவர்‌, 
உறுதி-ஈன்மை. 
உற்றவர்‌-சு ற்றம்‌. 


25 


உற்குரோசம்‌-நீர்ப்பறவை. 

உற்பவம்‌-சென்‌ மம்‌ 

உறைத்தல்‌-செலுத்தல்‌. 

உறுதி-கல்வி. 

உறுமரு - சிறையினொலி, 

உறுமை-வாச்சியம்‌, 

உன்ணி-கு திரை. 

உன்மத்தம்‌ - ஊமத்து, 
மயக்கம்‌, 

உன்னதம்‌-உயரம்‌, உள்ளல்‌, 
கருத்து,கெஞ்சு,நினைத்தல்‌, 

உன்னம்‌-சீக்கிரம்‌, நீர்ப்பறவை, 
மனம்‌. 

உனி-உதி. 

உபநிடம்‌- வேதத்தினுட்‌ 
பொருளின்‌ நுட்பம்‌. ்‌ 


உகரம்‌ முற்றும்‌ 


எகரம்‌ 


எக்கல்‌-சொரிதல்‌. 
எக்குன்னம்‌- கிழங்கு. 
எஃகம்‌.வேல்‌, கூர்மை, சக்கரம்‌, 


பீண்டிபாலம்‌, ஆயுதப்‌ 
பொதுப்பெயர்‌. 
எ௫னம்‌ - கவரிமா, அன்னம்‌, 
நாய்‌, புளி, அண்மரம்‌, 
நீர்நாய்‌. 
எக்கழுத்தம்‌-இறுமாப்பு. 
எங்கி-கலன்கழிமகளிர்‌. 


எச்சம்‌-புத்திரன்‌, புத்திரயாகம்‌, 
குறைவு, மிகுந்தவுச்‌ 
தட்டம்‌, வழியுள்ளார்‌. 
எச்சில்‌ -உச்சிட்டம்‌, ஓழி 
பொருள்‌, எசித்தல்‌. 
எஞ்சல்‌-குறைதல்‌. 
எட்டி-காஞ்சிரை. 
எடி-எள்ளு, 
எட்டுவகைமெய்க்குற்றம்‌-ஓட்டு 
தல்‌, பிடித்தல்‌, தீண்டல்‌, 
தடவல்‌, கட்டுதல்‌, வெட்‌ 
டல்‌, குற்றல்‌, ஊன்றல்‌. 
எட்டுவகை (குற்றம்‌) வாணிகம்‌- 
ஞான வாணிகம்‌, தரிசன 
வாணிகம்‌, வேதரியமம்‌, 
யோகநியமம்‌, வாயுமாமம்‌, 
கோத்திரநாமம்‌, காயவம்‌ 
தரம்‌, வாயுவந்தரம்‌, 
எண்வகைக்‌ காட்‌சி-அறப்பழி 
மறைத்தல்‌, அழிந்தோரை 
நிறுத்தல்‌, அறத்தை விளக்‌ 
கல்‌, அறுசமயத்‌ தவர்க்‌ 
கன்பு; அவாபவொன்‌ 
மின்மை, அறிவுவரம்பின்‌ 
மை, மூடமறுத்தல்‌, அறம்‌ 
ஓயப்படாமை. 
எட்டுவகைக்குணம்‌ - அனந்த 


ஞானம்‌, அனந்த தரிசனம்‌, 
அனரம்தவீரியம்‌, அனந்த 
நாமம்‌, அனந்தசுகம்‌, சாம 
மின்மை,கோத்திரமின்மை, 


ஆயுவீன்மை, அழியா 

வின்பம்‌. 
எட்டுவகைக்கணிதம்‌ - குண 

காரம்‌, பரற்கரம்‌, 


வர்க்க சூலம்‌, கனம்‌, கன 
மூலம்‌, சங்கலிதம்‌, இரதம்‌. 
எட்டுவகைமணம்‌ - பிரமம்‌, 
பிராசா பத்தியம்‌, ஆரிடம்‌, 
தெய்வம்‌, காந்தருவம்‌, 
அசுரம்‌, இராட்சத ம்‌, 
பைசாசம்‌. 
எட்டுவகை வணிகரியல்பு- 
தனிமையாற்றல்‌, 
முனிவி[ல]னாதல்‌, 
இட[னறிந்தொழுக*]ல்‌, 
பொழுதொடுபுணர் தல்‌, 
உறுவ துதெரிதல்‌, 
இ றுவதஞ்சாமை, 
ஈட்டல்‌, பகுத்தல்‌. 
எட்டுவகைக்‌ கணம்‌-நீர்‌, நிலம்‌, 
த, மதி, கதிர்‌, அந்தரம்‌, 
மாருதம்‌, இயமானன்‌. 
எடுப்பல்‌-எழுப்பல்‌. 
எண்டோளன்‌ -சிவன்‌. 
எண்குணன்‌-அருகன்‌. 
எண்ணம்‌ - கவலை, 
கருத்து, கணிதம்‌. 
எண்ணல்‌-குறித் திடல்‌. 
எண்மை - எழுமை, 
அழகு, அறிவு, 
இழிதகவு. 
எண்‌-எள்ளு, இலக்கம்‌, வரை 
யழை, கணிதம்‌, விசாரம்‌. 


வடிவ 


நன்மை, 


எண்கு-கரடி. 
எண்ணர்‌-மந்திரிகள்‌, சோதிடர்‌. 
எண்காற்புள்ளு-சிம்புள்‌, 

'எண்குணம்‌ - எட்டுவகைகக்‌ 
்‌ குணம்‌, அட்டமாசித்தி, 
்‌ அளவிறந்தகுணம்‌. 

. எதிர்ப்பு-சொல்லு. 
எதிர்‌-இருபடைப்பெயர்‌. 
எதிர்தல்‌-விரிதல்‌. 
எதிரெடுத்தல்‌-உவார்தித்தல்‌. 
எம்மோடு-இடைச்‌ சொல்‌. 
எம்‌-இடைச்சொல்‌, 
ச்மி-தனிமை. 
எம்மை-எப்பிறப்பும்‌. 
எய்தல்‌-செலுத்தல்‌. 
எய்‌-முட்பன்‌ றி, 
எய்யாமை-௮றியாமை, 
எயில்‌-ஊர்‌, கோட்டை. 
எயினர்‌ - பாலையிலமக்கட்‌ 

பொதுப்பேர்‌. 
எயிற்றியர்‌-பாலைநில மகளிர்‌. 
எயிறு-பல்‌. 
எரிவனம்‌-சுடுகாடு. 
எரி-அக்கினி, நரகம்‌, கேட்டை 
நாள்‌. 
எருவை-கழுகு. 
எருந்து-மீன்‌. 
எருக்குதல்‌-கோறல்‌. 
எருத்தம்‌-பிடரி, 
எருமையூர்‌ தி-கரலன்‌. 
எருமைச்சாதி - இருபாற்‌ 
குமுரித்‌து. ன 
எல்‌-இருள்‌, வளரொளி, ஆதித்‌ 
தன்‌, பகல்‌, இகழ்ச்சி. 
எல்லாள்‌-தோழி, முன்னிலை. 
எல்லாமென்பது-தோழி, முன்‌ 
னிலை. 
எல்லை-பகல்‌, அளவு, 
தூரம்‌, ஒளி, காள்‌. 


கூப்பிடு 


ப்‌ 


எல்லி-இரர்‌. 

எல்‌. லு-பகல்‌. ்‌ 
எல்லொளி-மாயனாடல்‌. 
எல்வை-நாள்‌, வாவி. 
எலி-பூரநாள்‌. 
எலுமிச்சு-ஓர்‌ மரம்‌. 
எலு-பன்றி, கரு. 


எலுவன்‌-தோழன்‌. 
எல்லாமை-அவாவின்மை.. 
எலை-இகழ்ச்சி. 
எவ்வவிலதாய்‌-[.......ஃ ] 


எவனே-ஐயுற்றசொல்‌. 

எவ்வம்‌- துக்கம்‌. 

எழில்‌-அழகு, இளமை, 
ஓ[ரு]கதி, 

எழிலி-மேமம்‌, கடைவள்ளல்‌, 
எழுதுகோல்‌, மகளிராகத்‌ 
தெழுதப்பட்டது. . ப்‌ 

எழுமை-தனிமை. 

எழுச்‌சி-பாய்ச்சல்‌. 

௭௪- இகழ்ச்சி. 

எழுத்‌அ-கணக்கு. 

எழு-படைக்கலம்‌, தூண்‌, 

£ தொழுவுமலை. 

எழுனி-சமனிக்கைத்‌ தொழில்‌. 

எழுவகையுலோகம்‌ -பெொன்‌? 

' வெள்ளி, ஈயம்‌,வெண்கலம்‌, 
செம்பு, தரா[ம்‌*], இரும்பு. 

எழுவகைத்‌ திவு-நாவல்‌, இறலி, 
குயப்பு, கிரவுஞ்சம்‌, சன 
மலிதக்கணம்‌, புட்பக.ம்‌ 
புவியெனும்பேர்‌. 

எழுவகைக்‌ கடல்‌-உவர்‌, கரும்பு, 
மது, நெய்‌, தயிர்‌, பால்‌, 
புனல்‌. 

எழுவகை மலை-இமையம்‌, மந்‌ 
தரம்‌, கயிலை, வடவிந்தம்‌, 
நிடதம்‌, ஏமகூடம்‌, நீலகிரி. 

எழுவகைமேகம்‌ - புட்சலம்‌, 


26 


மராவணி, புட்கலதரணி, 
சதாநதி, சலதி, சகல 
வருணி, நீலி. 

எழுவகை இராகம்‌-தக்க, துக்க, 
பழம்‌ தக்க நட்ட ராகம்‌ 
கின்ன, சங்கீனம்‌. 

எழுவகையோசை-சங்கு, குயில்‌, 
மயில்‌, ஆனை, புரவி, அன்‌ 
னம்‌, காடை, 

எழுவகையிருடி-விசுவாமித்‌ 
இரன்‌, இயமன்‌, அங்க, 
இங்கள்‌, ஆதித்தன்‌, கவுத 
மன்‌, காசிபன்‌. 


எழுவகை இசை-குரல்‌,அத்தம்‌, 
கைக்களை, உமை, இளி, 
வீளரி, தாரம்‌. 


எழுவகைநரகம்‌-பெருங்களிற்று 
வட்டம்‌, பெருமணல்‌ வட்‌ 
டம்‌, எரிவாய்வட்டம்‌, அரி 
படை வட்டம்‌, புகை வட்‌ 
டம்‌, செவட்டம்‌, இருள்‌ 
வட்டம்‌. 

எழுவகைத்தாது - இரதம்‌, உதி 
ரம்‌, என்பு, தோல்‌, தசை, 
மூளை, சுக்கிலம்‌. 

எழுவகைச்‌ செ[ல்வக்‌] சேண்‌ 
மை-அறம்‌, பொருள்‌, இன்‌ 
பம்‌, அன்பு, மறமை, புகழ்‌, 


மதிப்பு. 
எழுவகைச்சுவை-பால்‌, தேன்‌, 
கள்ளு, மெய்‌, ஏலம்‌, 


வாழை, தாடிமம்‌. 


எழுவகை வழு-திணை; பால்‌, 
வீனா, மரபு, காலம்‌, செப்பு 


தல்‌, இடம்‌. 

எழுவகை மேலுலகம்‌-பூலோகம்‌ 
புவலோகம்‌, சுவலோகம்‌, 
மகலோகம்‌, சனலோகம்‌, 


தவலோகம்‌,சத்தியலோகம்‌. 
எழுவகைக்‌ கழுலகம்‌ - அதல, 

விதல, சுதல, நிதல, தரா 

தல, தலாதல, மகாதலம்‌. 


எள்ளல்‌ - இகழ்ச்சி, நகை 
உவப்பு, உவமை. 

எறிதல்‌-வெட்டல்‌, குத்துதல்‌, 
எறிதல்‌. 

எறித்தல்‌- இரங்குதல்‌. 

எற்று-இரங்குதல்‌, அதிசயம்‌, 


எத்தல்‌, எரிதல்‌, தன்மைத்‌ 
தோன்றல்‌, புகைதல்‌, 
எற்றுதல்‌-படைத்தல்‌, எறிதல்‌, 


வலித்தல்‌, தணித்தல்‌, 
வெட்டல்‌. 
எறுழ்‌-வலி, தண்டாயுதம்‌. 
எறும்பி-ஆனை, 
எறுழி-பன்றி, 


என்பு-ஏலும்பு, பல்லு. 
என்றூழ்‌-ஆதவன்‌, வெய்யில்‌, 
கோடை, கூற்றுவன்‌. 
என்றே-இடைச்‌ சொல்‌. 
என்‌-இடைச்சொல்‌, இகழ்ச்சி, 
என்னை கொல்‌- ஐயு.ற்றசொல்‌, 
என்னே - அதிசயமுற்றிரங்கல்‌. 
எனின்‌ - என்று கேட்பரயாகில்‌ 
என்றது. 


எகரம்‌ முற்றும்‌ 


ஓகரம்‌ 


ஓக்கல்‌-உற்றார்‌. 
ஓக்கலை-பக்கம்‌. 
ஓக்கம்‌-உயர்ச்சி, வழி. 
ஓகரம்‌-மயில்‌, 
ஓசை-பிண்ணாக்கு. த 
ஓ௫த்தல்‌-வளைத்தல்‌, முறித்தல்‌, 
ுவளல்‌. 
ஓசிதல்‌-உய்தல்‌, ஓடுதல்‌. 
ஓட்டு - படைவகுத்தல்‌, உயர்‌ 
திணை, தாலம்‌, உலவைமரம்‌ 
ட்டார்‌-சத்துரு. 
ஓட்டுனர்‌-மேவினர்‌. 
ஓட்பம்‌-அறிவு. . 
ஓடிசில்‌-கல்லெறி, கவண்‌. 
ஒடித்தல்‌ - வளைத்தல்‌, 
முறித்தல்‌... 
ஓட்டல்‌-உடன்படல்‌. ) 
ஓடு - உடனிகழ்தலான சொல்‌, 
மூன்றாம்‌ வேற்றுமை உருபு. 
ஓடுவை-மரம்‌, 
ஓடுக்கம்‌-கூம்புதல்‌, மடங்கல்‌. 


ஒளி, 


ஓண்மை-அறிவு, அழகு, உத்‌ 
தமம்‌. 

ஓண்‌-அழகு. 2 

ஒண்டன்‌-௩ரி, ஒத்த தொழி 


லோர்‌, செட்டியள்‌. 
ஒத்து ஒதடுதான்‌.. 
ஓத்தல்‌-௩டுத்தலம்‌, தட்டல்‌. 
ஓத்தர்‌-சாரணர்‌. 
ஒதுக்கம்‌-ஈடக்கிறது. 
ஒதுங்கல்‌-பாச்சல்‌. 
ஒருசார்பு-பொறை. 
ஒருவீல்‌-ஓப்பற்றது. 
- ஒருடி-உரோகணி, ஒருகட்பறை, 

வாச்சியம்‌. 

ஒருவுதல்‌-ரீங்கு தல்‌. 
ஒருபலம்‌-தொடி. ட்‌ 
ஒருமை-ஒற்றுமை, இப்பிறவி, 

உண்மை, ஒன்று. 
ஓருசிறை-வேறிடம்‌. 
ஒருவந்தம்‌-வேறிடம்‌. 
ஒருவேன்‌-போ கேன்‌. 


ஒருத்தல்‌-அனை, கரடி, பன்றி, 
புல்வாய்‌, மான்‌, கவரி, 
எருமை, புலி, மரையென்‌ ற 
வொன்பதினுடைய ஆண்‌ 
பால்‌ காமம்‌. 
ஒஓல்லை-சிறுபொழுத, விரைவு, 
கடுப்பு, இறுதி, பழமை. 
ஒல்லல்‌-சத்துரு, பொருந்துதல்‌, 
உறுப்படி. 
ஒல்லுனர்‌-மேவினர்‌. 
ஓல்கல்‌-தளர்‌ தல்‌, குறைவு. 
ஓலியல்‌-ஆடை, நோய்‌, மாலை, 
ஆறு, தோல்‌. 
ஓல்‌-காற்று, ஓசை, இடி. 
ஒல்‌-முடி விடம்‌, 
ஒஜல்லெனல்‌-அனுகரண ஒசை, 
ஒழித்தல்‌-கோறல்‌. 


ஒழுக்கம்‌ -வழி, உயர்ச்‌ 8, 
ஆகாயம்‌. 

ஒழுங்கு-கிரை, ஒண்மை, 

ஒழுகை-சாடு. 

ஓழுகல்‌-ரீளம்‌, 


ஒள்‌ ளியோன்‌-வெள்ளிபகவான்‌. 

ஒளி-முத்தி, நிறை, பறவை, 
விளக்கு, இருசுடர்‌, புகழ்‌, 
ஒளிப்பிடம்‌. 

ஒளிர்‌ தல்‌-விளங்கல்‌. 

ஒளிவட்டம்‌-கண்ணாடி, சக்கரம்‌. 

ஓற்றர்‌-சாரணர்‌. 

ஒற்றுமை-ஓற்றல்‌, வேயர்‌, 

_ குறிப்பு, குறிக்கொளல்‌. 
ஓற்றிதல்‌-உறுதல்‌. 
ஓற்றல்‌ - விருப்பம்‌, உடுத்தல்‌, 
_ எதிர்த்தல்‌, குற்றுதல்‌. 

ஒற்கம்‌- வறுமை. 

ஒற்றைக்‌ குண்டலன்‌-பலபத்திர 
ராமன்‌. 

ஓற்றைக்கொம்பன்‌-விநாயசன்‌. 

ஓற்று-இவக்கம்‌, வீடுபேறாகும்‌. 

ஒன்னார-சதரு. 

ஒன்ப து-உடும்பு, எண்‌. 

ஒன்பான்‌-ஒன்ப து. 


ஜகரம்‌ முற்றும்‌. 


ககரம்‌ 


ககப.இ-கரடன்‌. 
ககம்‌-அம்பு, பறவை. 
கக்கரிக்கா [ப்‌]-வா லுங்கி, 
.கமனம்‌-விண்‌, படை, காடு, 
கங்கம்‌-பருந்து, சீப்பு, விகங்‌ 
கம்‌, பட்சி. 
கங்கு-வயல்‌, வரம்பருகு, கரும்‌ 
தினை 
கங்கபத்திரம்‌-அம்பு, 
கங்கணம்‌-கடக ம 
ரணம்‌. 
கங்குல்‌- இருள்‌. 
கங்காளன்‌-சிவன்‌. 
கங்கைமசன்‌-கந்கன்‌, கணபதி, 
விட்டுமர்‌. 
கங்கன்‌-சந்திரன்‌, 
கங்காளம்‌ - அழிர்தவுட 
லெலும்பு. 
கச்சை-தழும்பு, கயிறு, கவசம்‌, 
i அனைமேற்றவிசு. 
கச்சபம்‌-ஆமை. 
கசடு-குற்றம்‌. 
கசிவு - வருத்தம்‌, 
வேர்வு, 
கசட்டு-அழுக்குப்புடவை. 
கசிதல்‌-அழுதல்‌, 
கச்சம்‌-கடன்‌, ஆமை, அம்பு, 
மரக்கால்‌, அளவை, ஆனைக்‌ 
கழுகிதுக்‌ கயிறு, குதிரைப்‌ 
படி, சச்சூரம்‌, ஈந்துமரம்‌, 
கழச்சி, 
_கச்சி-காஞ்சி. 
கச்சளம்‌-இருள்‌. 
கச்சோதம்‌-மின்‌ மினி. 
கஞூறல்‌-நெருங்குதல்‌, எழுச்சி 
யின்‌ மிகுதி, பொலிவு. 


அழுதல்‌, 


| 


கஞ்சகாரர்‌-கன்னார்‌. 


கஞ்சுகி - சட்டை, பாம்பு, 
காவலர்‌. 

கஞ்சுகம்‌-சட்டை, பணிக்காரப்‌ 
பள்ளி. 


கஞ்ிகைஃபரிபூண்ட தேர்‌. 
கஞன்றல்‌-எழுச்சியின்‌ மிகுதி. 
கஞூலம்‌. தண்ணீர்‌. 
கஞ்சம்‌-தாமரை. 
கஞ்சாமரம்‌ - வெண்கலம்‌, 
தாழை, தாளம்‌, அப்பப்‌ 
பணியாரம்‌, கள்ளா. 
கஞ்சரீடம்‌-வலியான்‌ குருவி. 
கஞ்சா-ஓர்‌ மரம்‌. _ 


க்ச்சனம்‌-அப்பம்‌, வலியான்‌ 
குருவி, கரிக்குருவி, 
கண்ணாடி. 

கஞ்சனை - சண்ணாடி, கலசப்‌ 
பானை, 

கஞ்சாவி-கள்ளு. 


கடை-வாசல்‌, இடம்‌. 

கடல்வண்ணன்‌-மரயன்‌, சாத்‌ 
தன்‌. 

கடத்தல்‌-இறத்தல்‌, தூண்டல்‌, 
நடத்தல்‌, தாண்டல்‌, 

கடற்பிணா-நெய்தல்‌ நிலமகளிர்‌. 

சடன்‌-குடியிறை, அளகை. 

கடைசியர்‌-மருதறில மகளிர்‌, 


கட்டல்‌-களைதல்‌, பிணித்தல்‌, 
களவு. 

கட்டளை-துலாவீராரி, நிறை 
கருவி, உரைகருவி, ஒப்பு, 
புனர்ப்பூசம்‌. 

குடை-அங்காடி, உறைவிடம்‌, 
ஓடுலை, மூலம்‌, வாயில்‌, 


பூணின்‌ கடைப்புணர்வு. 


கடைஞர்‌-மருதரில உழவர்‌. 
கடையனல்‌-வடவாமுகம்‌. 
கடையம்‌-ஆபரணம்‌, அயிராணி 
யாடல்‌. 
கடகம்‌-கங்கணவாபரணம்‌, 
வட்டம்‌, கூத்துவிகற்பம்‌, 
மதில்‌, கைவளை, ஆனைத்‌ 
திரள்‌. 
கட்சம்‌-காடு. 
கடம்பு-உற்றார்‌, ஓர்மரம்‌. 
கடாரம்‌-காழகமென்று பெயர்‌. 
கட்‌சி-காடு, கூடு, துயிலிடம்‌. 
கடக்தம்‌-மாப்பரிசை. 
கட்டி-அகமகிழ்ச்சி, 
உண்டி. 
கட்டம்‌-மாப்பரிசை. 
கடற்சேர்ப்பன்‌ - செய்தற்‌ 
றலைவன்‌. 
கட்டியம்‌-பலகை, பரிசை. 
கடம்‌-கடம்பு, பாண்டம்‌, காடு, 
ஆனைமதம்‌, அரியவழி. 
கடாம்‌-ஆனைமதம்‌. 
கட்கம்‌-வாள்‌. 
கடற்சார்பு-கெய்தல்‌ நிலம்‌. 
கட்டு-கழிப்பு, குறுமால்‌, 
பறித்தல்‌. 
கட்டிறுப்பு-பெரியகாடு. 
கடம்பல்‌-குமிழ்மரம்‌. 
கட்செவி-பாம்பு. 
கடறு-அரியகெறி, படைக்கலக்‌ 
தினுறை, காடு. 


சர்க்கரை 


கடவுள்‌ - தெய்வம்‌, முனி, 
நன்மை, நல்லபசு. 
கடவுண்மணி.ஈவமணி, உத்‌ 


தமம்‌. 
கடவை-ஏணி. 
கட்டுரை-வார்த்தை. 
கடிகைமாக்கள்‌-கவிஞர்‌. 
கடினம்‌-கொடுமை. 


31. 


கடி-வாசம்‌, உடம்பு, புணர்வு, 
கைப்பற்றல்‌, அச்சம்‌, 
வரைவு, புதுமை, கூர்மை, 
பேய்‌, கரவல்‌, கரலம்‌, 
விளக்கம்‌, இன்பம்‌, தாள்‌, 
சிறப்பு, ஐயம்‌, கலசம்‌, 
சவம்‌. 
கடிவை-ஆனை. 
கடிகை - வேதம்‌, சமயங்கள்‌, 
நாழிகை, துண்டம்‌, க்கு 
வுத்தாள்‌, இரப்போர்கைப்‌ 
பாண்டம்‌. 
கடிப்பிணை-கா தணி, தோடு. 
கடி.தடம்‌- மருங்குல்‌, வாவி, 
கடிப்பகை-கடுகு 
கடிப்பதம்‌-கெண்டி 
கடிஞனை-இரப்பேோர்கைப்‌ 
பாண்டம்‌ 
கடைப்பீடி-தேற்றம்‌, மற ப்பி 
லாமை 
கடா-எதிர்மொழி, ௭ ௬ மப்‌ 
பகடு 
கட்டி-விறகு, சர்க்கரை 
கடுகம்‌-காழ்த்தல்‌ 
கடும்பு-பம்‌ துக்கள்‌ 
கடு-கடுமரம்‌, விடம்‌, 
கசப்பு 
கடுகல்‌-விரைவு 
கடுவன்‌ -ஆணானை, ஆண்குரங்கு, 
மூசு 
கடுக்கை - கொன்றைமரம்‌ 
கடுவை-வாச்சியம்‌ 
கடுமுள்‌- படைக்கலம்‌ 
கடுமை-மிகு தி, கொடுமை 
கடுப்பு-ஓப்புவமை, துரிதம்‌ 
கடுத்தல்‌- உவமை, உவமேயம்‌, 
வேகம்‌, ச[ங்‌]கை 
கடியாலம்‌-சூத்திரி 
கடிப்பம்‌ ஆப ரணங்கொள்‌ 
கலம்‌, 


முள்ளு, 


32 


கடிப்பு-கடற்பறை 
வாச்சியம்‌. 

கடப்பாடு-கொடை. 

கடகட (எத) - உரோசப்பட்ட 
ஓலி. 

கண்‌-வீழி, இடம்‌, பெய்‌, ஏழாம்‌ 
வேற்றுமை. 

கணவன்‌-பத்தா. 

கணக்கன்‌-புத்தன்‌. 


என்னும்‌ 


கணம்‌-மாத்திரை, கூட்டம்‌, 
பேய்‌, திரட்சி, வட்டம்‌, 
அற்பம்‌. 


கணவம்‌-ஆரவாரம்‌. 
கண்டகம்‌-கவசம்‌, வாள்‌, முள்‌, 
காடு, 
கண்டுஇ-இனவு, காஞ்சொறிப்பூ 
கண்ணுளர்‌-கூத்தர்‌. 
கண்ணாளர்‌-ச ற்பியர்‌. 
கண்டீரவம்‌- சிங்கம்‌, 
மரம்‌. 
கண்டல்‌-தாமை, முள்ளிப்பூ. 
கண்ணி-பூ, மொட்டு, மாலை, 
நன்னெ றிரிற்பவள்‌. 
கணவீரம்‌-அரளி. 
கண்டுரம்‌-காஞ்சொறிப்பூ. 
கண்டழை-கற்பாடு, 
கண்டு-சர்க்கரை, 
வண்டு. 
கண்டி-வெண்ணெய்‌, மலைப்பூடு, 


கள்ளி 


ஆட்டுமறி, 


கண்டிகை-ப தக்கம்‌, முலை 
மேலணிவடம்‌, வாகு 
வலையம்‌, கலம்பெய்செப்பு, 
கணம்‌. 

கண்டை-ஆனைமணி, பெரு 
மணி, 


கண்ணறை-அலலம்‌. 
கண்ணுதல்‌-சிவன்‌. 
சண்ணல்‌-கருதுதல்‌. 
கண்ணவன்‌-சந்திரன்‌. 


கண்ணோட்டம்‌ - உள்ளக்‌ 
களிப்பு. 
கண்படை-நித்திரை, அமளி. 
கண்வளர்தல்‌-நித்‌ திரை. 
கண்ணுள்‌-கூத்து, 
கண்‌-சயனம்‌, மூங்கில்‌, இடம்‌, 
ஏணி, ஏழாம்வேற்றுமை. 
யுமுபு. 
கண்டம்‌ - மெய்புகுகரு வீ, 
கழுத்து, சமனிக்கை, தூசு, 
அண்டம்‌, வாள்‌, தேசம்‌, 
கண்செர்க்கரை,ஆனை, அயி 
லிட ம்‌, எழு த்‌ தா ணி, 
வெல்லம்‌, பரிசை, காவல்‌. 
சணித்தல்‌-வரையறுத்தல்‌. 
கணிகை - பெரதுமகளிர்‌, 
வேங்கைமரம்‌. 
கணி-ம வங்கைமரம்‌, மருத 
நிலம்‌, சாதி, 
கணிச்சி-மழு, 
தறிக்கருவி. 
கணிதம்‌- எண்ணம்‌. 
கணங்கள்‌-மக்கட்கூட்டம்‌. 
கணுங்கர்‌-சண்டாளர்‌. 
கண்டன்‌-பத்தா. 
கண்ணுறல்‌-காண்டல்‌. 
கணக்கு-ஏழுத்‌_து. 
கணையம்‌- படைக்கலம்‌, உழலை 
மரம்‌, 
கணை-இரட்சி, பகழி, செறிவு, 
இலி. 
கதத்தல்‌- பல படச்‌ சொல்லு 
தல்‌, பொறுதியின்‌ றிக்கூப்‌ 
பிடல்‌. 
கதித்தல்‌-எழுச்சி, இறப்பு, 
பெருமை, மிகுதி, ஓலித்‌ 
தல்‌. 
கதலிகம்‌-தேற்றாமரம்‌. 
கதம்பம்‌-கடம்புமரம்‌, களபம்‌, 


உளிக்கருவி, 


கதம்‌-சினம்‌. 
கத்தவம்‌-கழுதை, 
கத்‌ தூரி-நரவி. 
கத்‌ தஇகை-மாலைவிகற்பம்‌, 
செண்பகம்‌, 
கத்தியம்‌-ஈல்லாடை. 
கத்தா-குயில்‌, ஆயுதம்‌. 
கதி-முத்தி, வருத்தம்‌. 
கதுமென-விரைவு, 
களவு, குதிப்பு. 
கதவுகை-சிறுகை. 
கதுவாய்‌-வடுப்படுதல்‌, 
கவீமோனை. 
கதிர்த்தல்‌-இனையபறித்தல்‌. 
கதுப்பு-மாதர்மயிர்‌, ஆனைமயிர்‌, 
இளைய ஆண்மயிர்கள்‌. 
கதை-தெண்டாயுதம்‌, ஓசைச்‌ 
சொல்‌, காரணச்சொல்‌, 
கதிர்‌-பிறபை, ஆதித்தன்‌. 
கதிரம்‌-அத்திரம்‌. 
கந்திருசு-சாடினுடைய வண்டி 
யினுடைய இரும்பு. 
கந்தவாரம்‌-இராசபத்‌ இனி 
இல்லம்‌. 
கந்திரங்கல்‌-மிளகு. 
கந்தம்‌-புலன்‌, வாசம்‌, அழகு, 
கிழங்கு, கருணைப் பூடு, 
மஞ்சள்‌, கழுத்து, பகுத்தல்‌. 
கந்தரம்‌- மலைமுறை, கழுத்து, 
மேகம்‌, முகம்‌, இரும்பு. 
கந்தர்ப்பன்‌-மன்மதன்‌. 
்‌ கந்தன்‌ - சுப்பிரமணியன்‌, 
அருகன்‌. 
கந்தவகன்‌-கா ற்று. 
கந்தவாகனன்‌-காற்று, 
கந்திருவம்‌-குதிரை, இசைப்‌ 
பாடல்‌, பாலைகிலத்தியாழ்‌, 
ஆரவாரம்‌. 
கந்தித்தல்‌-இதமணம்‌. 


சிறு 


பெபொதி, 


பட்சி, 


33 


கந்துநம்‌-ரூ திரை, பந்து. 

கந்தல்‌-கேடு. 

கந்தி-கழுகு, தூண்‌, பந்து, 
பற்றுக்கோடு, வண்டி 
யுளிரும்பு, யாக்கை, கமுகு, 
வாமநூல்‌ ஈன்னெறிவழாது 


கோற்பவள்‌, 
கந்து-சநீனு, தறி, ஊற்றம்‌, 
அண்‌. 


கபித்தம்‌-விளாமரம்‌. 
கபாலம்‌-தலை, மண்டை. 
கபிலம்‌-குரால்கிறம்‌. 
கபிலை-பசு. 
கபோலம்‌-க தப்பு. 
கப்பணம்‌ - 'கைவேல்‌' எனும்‌ 
ஆயுதம்‌. 
கபடம்‌-களவு. 
கபாடம்‌-கதவு. 
தபோதம்‌-பருந்து, புறவு, 
வைப்பொது, 
காப்பு, 
கொப்பு. 
கம்மியர்‌-கண்ணாளர்‌, தொழில்‌ 
செய்வோர்‌. 
கம்பளர்‌-மருதமிலவுழவர்‌ 
கம்பம்‌-ஆனைத்தம்பம்‌, தூண்‌. 
கம்படம்‌-செம்படாம்‌. 
கம்புள்‌-சங்கு, சம்பங்கோ ழி. 
கடம்‌-ஆமை. 
கம்பு-சங்கு, 
கமலம்‌-தாமரை, 
சங்கு, 
கமலகூர்த்தி-பிரமா, அருகன்‌. 
கம்பிலி-வாச்சியம்‌. 
கமர்‌-விண்டறு. 
கவீ-பாட்டு. 
கும்பித்‌ தல்‌-௩டுங்குதல்‌. 
கமம்‌-ரூளம்‌ நிறைதல்‌, 


கமித்தல்‌-நடத்தல்‌, 


யற்‌ 
கரும்புறா, 
உயர்ச்சி, மரக்‌ 


தண்ணீர்‌, 


த 


கம்பிலடை-அப்பம்‌. 

கம்பலை-மேற்கட்டி, துன்பம்‌, 
ஒலி, மயக்கம்‌, வயல்‌. 

கமழ்தல்‌-மிகுமணம்‌. 


கம்‌-தலை, வாயு, பிரமன்‌, நீர்‌, 
சுவர்க்கம்‌ விண்‌, மேகம்‌, 
வெனாப்பு, 


கமலை-இலட்சுமி, 
கமத்தை-நிறைதல்‌. 
கமகன்‌ - ஞாபகன்‌, செம்‌ 
பொருள்‌ நடையின்‌ எப்‌ 
பொருளுமுரைப்போன்‌. 
கமனம்‌-கொழுக்‌ து. 
கம்பி-கா இலணியள்‌, 
கமை-பொர[று] தி. 
கயவரி-கழிமுகம்‌. 
கயவர்‌-கழ்மல்கள்‌. 
கயவாய்‌-கரிக்குருவி. 
கயமுனி-ஆனைக்கன்‌ று. 
கயவை-எள்ளிளங்காய்‌. 
கயவு-மெய்ம்மை, மிகுதி, களவு, 
பெருமை, மேம்பாடு. 
கயம்‌-முளை, இளமை, 
கயம்‌-ஆழமீர்‌, ஆனை, 
மென்மை, பெருமை, 
தேய்வு, கேடு. 
கயக்கு-சோர்வு. 
கயந்தலை-ஆனைக்கன்‌ று. 
கயிரவம்‌-குவளை, குவவி. 
கயிலை - கயிலாயமலை, புசு, 
குரால்‌ நிறம்‌. 
கயினி-கலன்கழிமகளிர்‌, 
நாள்‌. 
கயில்‌'- பிடரி, 
புணர்வு. 
கயிறு - சூத்திரி, பாசம்‌, 
முடைதல்‌, செறிதல்‌, கூவல்‌. 
கயிர்‌-திரள்கோரை. 
கரலீரம்‌-அரளி. 


வாலி, 
கீழ்‌, 


அத்த 


பூணின்‌ கடைப்‌ | 


கரம்பை-உவர்மண்‌. 
கரியவன்‌ -சனி, இந்திரன்‌, 
விண்டு. 
கரவாளம்‌-வாள்‌. 
கரி-சாட்டி, கரி, 
கரபத்திரம்‌-ஈர்வாள்‌, 
கரண்டை - முனிவரிருப்பிடம்‌, 
கமண்டலம்‌, கற்பாழி. 
கரகம்‌-துளிரீர்‌, கமண்டலம்‌, 
கங்கை, 
கரண்டம்‌-கெண்டி, காக்கை. 
கரப்பு-களவு. 
கரவடர்‌-கள்வர்‌. 
கரப்போர்‌-இராக்கதர்‌, கள்ளர்‌. 
கரிலி-காழ்த்தல்‌. 
கரமொடு-கழுதை, 
கரம்‌-கை, குடியிறை, மறைத்‌ 
தல்‌, ஒளி, கழுதை, திடம்‌, 
மிருகம்‌, வாச்சியம்‌. 
கரணம்‌-சொல்லியமுற்‌ பொருட்‌ 
டுணேக்‌ காரண[மு]ம்‌, பல 
வகையாடல்‌, மனத்தின்‌ 
பகுதி, எண்‌, கலவி, 
இந்திரியம்‌. 
கராசலம்‌-ஆனை. 
கரா-முதலை. 
கரடம்‌-காக்கை, 
கவுள்‌. 
கரணஞானம்‌ - செங்கை, 
கழுதை, இறுதல்‌. 
கரில்‌-குற்றம்‌, காழ்த்தல்‌, 
கரி-ஆனை, ஈடு, திரு, தந்தை, 
இருந்தை, சேறல்‌. 
கரியோன்‌-மாயன்‌, கறுப்பன்‌, 
சனி, நடுவன்‌, இந்திரன்‌. 
கரிரம்‌-ஆனை, ஆனையின்‌ பல்லி 
னடி, அகத்தி, மீடா, 
கும்பராசி. 
கரளம்‌-நஞ் சு. 


மதவானைக்‌ 


கருணி-பிடியானை. 

கரேணு-ஆனை, [பி]டி[யா]னை, 
கரோடி, சிரமாலை, 

கள்வன்‌, 


கரைதல்‌-மொழிதல்‌, ஓலி, யாழ்‌, 
நரம்பு, கருணையுடன்‌ 
அழைத்தல்‌, 
கரடு- கரண்டை. 
கர(ண்‌)டிகை-வாச்சியம்‌. 
கருங்கை-கொல்லுதல்‌, 
பணித்‌ தொழில்‌. 
கருணை - [இரக்கம்‌], 
படு. 
கருனை- உணவு, பொரிக்கறி, 
கரு-குல்‌, மேடு, பொன்னிறம்‌, 
கருமை-பெருமை, கறுப்பு, வலி. 
கருவீ-கவசம்‌, பல்லியம்‌, ஆப 
ரணம்‌, கூட்டம்‌, ஆயுதம்‌. 
மேகம்‌, காரணம்‌, 
க[ல்‌]லணை, கச்சை, யாழ்‌. 
கருநிலம்‌-மலையில்‌ நீரில்‌ வனத்‌ 


வன்‌ 


மஞ்சள்‌, 


'இல்வந்தவத்தினை, மிகு 
சொற்கருமிலம்‌, 
கரும்பு-இக்கு, புனர்‌ பூசம்‌, 


தேன்‌, பெண்‌ வண்டு. 
கருத்‌ து-மனக்குறிப்பு. 
க்ருணி-ஆனை. 
கருமா-பன்‌ றி. 
கருமுகை- சிறு சண்பகம்‌, 

முல்லை. 
கருமான்‌-புல்வாய்‌. 
கருப்பை-எலி, 
கருப்பம்‌-சினை. 
கரு-கட்டளை, காக்கை. 
கருநந்து-ஈத்தை. 
கருமுகை-சிறுசெண்பகம்‌. 
கருவூர்‌-வஞ்சிக்களம்‌, 
கருந்தாது- இரும்பு. 


89 


கருள்‌-பாரி, கல்லாடை: 
கருஞ்சினம்‌-முருங்கை. 
கருமல்‌-பெருமை. 
கருமம்‌-உட்டணம்‌, தொழில்‌. 
கருவரி-இருள்‌. 
கருதல்‌-மதித்தல்‌. விசாரித்தல்‌. 
கரும்பாகை-வேதம்‌, வேதத்தின்‌ 
பொருள்‌. 
கருங்குதிரை யா[ளி]-வயிரவன்‌. 
கருநெறி-அக்கினி. 
கருவர்‌-கொல்லர்‌. 
கருத்தபம்‌-கழுை. 
கருவிழலை-பாம்பின்‌ விகற்பம்‌. 
கருஞ்சன ம்‌-அன்‌ றில்‌. 
கருஞ்சினம்‌-பொன்‌. 
கருங்கொல்லு- இரும்பு. 
கரும்பொன்‌-இரும்பு.. 
கருள்‌-கறுப்பு. 
கருப்‌[பூ]ரம்‌-கற்பூரம்‌. 
கரும[ந்திரம்‌] - மர்தவோசை, 
கருள்‌-கள்‌, உரோசப்பட்ட 
வொலி. 
கருவிளை-ஓர்‌ பூடு, 
கலவீ-கலத்தல்‌, அறிவுநூல்‌. 
கலம்‌-யாழ்‌, தாலம்‌, பதார்த்தம்‌ 
இடப்பட்டது. 
கலாபம்‌-மயில்‌, மயிற்பீலி, பீலிக்‌ 
குடை, பதினாறு கோவை 
மின்‌ மணிமேகலை, சரிமணி. 
சகலன்‌ -ஆபரணம்‌, யாழ்‌, 
நாவாய்‌. 
கலசம்‌-தாமரை, கும்பம்‌. 
கலவை-சாந்தின்‌ பொது, 
களபம்‌. 
கலசப்பானை-கஞ்சனை. 
கலம்பகம்‌-களபம்‌, துமாவல்‌, 
கலகல-உரோசப்பட்டவொலி. 
கல்லகரரம்‌-நீர்க்குளிரிப்பூடு. 
கல்‌-மலை, கல்வி, திரள்கல்‌ 


36 


தோண்டுதல்‌. 
கல்லோலம்‌-நீர்த் திரை. 
கல்லூரி-அத்திரம்‌ பயிலிடம்‌, 

பலகலை பயிலிடம்‌. 
கல்லியூரி-பலகலையும்‌ 

பயிலிடம்‌. 
கல்லெனல்‌-ஓசை. 
கல்லே[நு*]-கவண்‌. 
கலாவல்‌-கலத்தல்‌, துமாவல்‌, 
கலானி-சந்திரன்‌. 
கலாம்‌-கோபம்‌. கொடுமை. 
கல்லென்றிடல்‌-அனுகரண 

வோசை, 
கல்லகம்‌-மலை, 
கலக்கம்‌-துக்கம்‌, அழுதல்‌. 
கலாலை-துமாவல்‌, 
கலூரம்‌-மேம்பாடு. 
கலினி-இப்பிலி, 
கலினை. மிளகு, 
கலினர்‌-வீரர்‌. 
கலம்‌-வன்னிமரம்‌, பூ, மொட்டு, 
கலிங்கம்‌- துகில்‌, தேசம்‌, கம்புள்‌. 
கலி-மிகுதி, வலி, கடையுகம்‌, 

கடல்‌, ஒசை. 
கலித்தல்‌-ஒலி, பொலிவு, மிகுதி, 
கலித்‌ துருமம்‌-தான்‌ நி, 
சலியாணம்‌-பொன்‌, விழா. 
கலுடை-கலங்க ற்றண்ணிர்‌, 
தலும்‌-அழுதல்‌, இரக்கம்‌, 
கலுமீ-கலங்க[லர்‌] நீர்‌, மீர்‌ 

முள்ளி, அழுதல்‌, 


கான்யாறு, 

கலை-நூல்‌, கல்வி, புடவை. 
பங்கு, காஞ்சிமரத்தின்‌ 
வயிரம்‌, சுறால்‌, மீனவி 
ராசி, பிறை, நிரம்பல்‌ 
மரக்கொப்பு, நுட்பம்‌, 
மானேறு, மதி, மணி 
மோலை, முக, 


கலைமகள்‌-சரசுவதி, 
கவ்வை - ஆயிலியம்‌. அக்கம்‌. 
பழிமொழி, குற்றம்‌, கள்ளு. 
கவான்‌-தொடை. 
கவணை-ல்லேறி, கவண்‌. 
கவர்தல்‌ - வேட்கைப்பெருக்கம்‌, 
கவனம்‌- கலக்கம்‌, காடு. விரைவு, 
படை, குதிரையின்‌ கதி. 
கவற்சி-வருத்தம்‌. 
கவந்தம்‌-தண்ணீர்‌, குறைத்தலை, 
அட்டை. 
கவ்வாணம்‌-இராகம்‌, 
கவடி-சோட. 
கவடர்‌-கள்ளர்‌. 
கவலை -அன்பம்‌, கவர் வி, 
கம்பு, கபிலை, புல்‌, கழங்கு. 
கவை-எள்ளிளங்காய்‌. 
கவலை-கரடாயில்‌. 
கலைஞர்‌-கற்றவர்‌. 
கவையம்‌-கரட்டா. 
கவை-நீர்ப்பாம்பு. 
கவைத்தாள்‌-ஈண்டு. 


கவர்வு-விருப்பம்‌, மாறிளங்‌ 
கப்பு. 

கவடு-கப்பு, அனைகட்டும்‌ 
கயிறு. 


கவளம்‌-தஇரட்சு, 
கவரி-எருமை, சாமரை, சீரகம்‌, 
தேர்‌, கிடா. 
கவின்‌-கட்டழகு, 
சூத்திரி. 
கவர்கல்‌-வளை த்தல்‌, 
கைப்பற்றல்‌, 
கலித்தல்‌-மூடு தல்‌. 
கவிர்‌-சசமரம்‌, 
கவிரம்‌-அலரி, 
கவிப்பர்‌-செட்டியள்‌, 
கபடு-மரத்தின்‌ கொம்பு. 
கவிகை-குடை, கொடை, 


அழகு, 


கவிதை-பாட்டு. 

கவி-கவிதை, குரங்கு, வெள்ளி, 
புலவன்‌. 

கவித்தியர்‌-கண்ணாளர்‌. 

கவுந்தி - புத்தநூல்‌ நன்னெறி 
வழாது நோற்பவள்‌. 

கவுரி - பரர்வதி, பத்ரகாளி, 
பகவதி. 


கவிப்பு-வெள்ளைக்குடை. 
கவுரம்‌-வெள்ளைநிறம்‌. 
கவினம்‌-வெண்ணை, 
கவுத்தவன்‌-அத்தகற்கெத்திரம்‌. 
கவுத்துவம்‌-பதுமராகம்‌. 
கவுரவர்‌-குருகுலத்தரசர்‌. 
கவுதம்‌-பறவையிலொன்று. 
கவுரியன்‌-பாண்டியன்‌. 
கவுசிகன்‌-இந்திரன்‌, 
விசுவாமித்திரன்‌, கூகை. 
கவுண்டர்‌-சண்டாளர்‌. 
கவுள்‌-கதுப்பு. 
கவுசிகம்‌-இராகம்‌, 
தண்டு, பட்டாடை, . 
கோட்டான்‌, கவுடி. 
கழனி-வயல்‌. 
கழகம்‌-சகலகல்வீ பயிலிடம்‌, 
சூதுப்போரிடம்‌, 
மற்பொருதலிடம்‌. 
கழல்‌-மூலகாள்‌, வெருமுதல்‌, 
கால்‌, வீரக்கழல்‌, பொன்‌ 
வட்டு, செருப்பு, 
கழம்‌-கணங்காட்டு, 
கழல்‌. 
கழங்கு-கொடிக்கழல்‌, 
வெறியாட்டு, வேலனாடல்‌, 
மரவட்டு. 
கழனி-சமனி, தக்கை, தூசு, 
கழிவு-மிகுதி, உள்ளது. 
கழிதல்‌-சாதல்‌. 


கொடிக்‌ 


விளக்கு த்‌ | 


‘37 
கழை-மூங்கில்‌, கரும்பு, புனர்‌ 
பூசம்‌. 
கழுநீர்‌-மீலோற்பலம்‌. 
கழுமுள்‌-சூலம்‌, மாதளை, 
ஆயுதப்பொது, கழுக்கடை: 
கழு-சூலம்‌, கடந்திடல்‌. மிகுதி. 
கழுக்கடை-கழு[மு*]ள்ளாயுதம்‌. 
கழகு-ஞ்து, 
கழுமல்‌-பற்று, மயக்கம்‌, மிகுதி. 
கழுகு-கருடன்‌, எருவை. 
கமுதைவாகினி- மூதேவி. 
கழுது-வண்டு, பேய்‌, 
பேய்த்தேர்‌. 
கழுத்து-கண்டம்‌. 
கழறல்‌-உறுதிச்சொல்‌. 
கழி-செருக்கு, குளம்பு, குற்றம்‌. 
களமர்‌-மருதஙில மாக்கள்‌. 
கழறல்‌-உறுதிச்‌ சொல்‌, 
களன்‌-பொய்கைத்‌ தொடர்பு, 
மருதரிலமயக்கம்‌. 
களம்‌-இடம்‌, மிடறு, 
நிலம்‌. 
களர்‌-நிலம்‌, கருமை. 
களர்‌-மரம்‌, கள்ளர்‌, 
ஆழ்தம்‌, சூது, 
கூத்துப்பயிலிடம்‌, 
பல்கலையும்‌ பயிலிடம்‌ 
இல்லாள்‌. 
களரி-கருமம்‌ செய்யிடம்‌, கானம்‌, 
பொருநிலம்‌, கரம்பை. 
களவு-திருடுதல்‌. 
களா-களாமரம. 
களேபரம்‌-உடம்பு, கழிந்த 
வெலும்பு, பிணம்‌. 


பரண்‌, 


பொரு 


விடம்‌, 


கள்வன்‌-கற்கடகம்‌, ஈண்டு, 
சோரன்‌, முசு, ஆனை, 
கருமிறத்தன்‌. 


கள்ளம்‌-களவு. 
கள்‌-தேன்‌, களவு, ஓவி, 


38 


களகளென்றல்‌-போரொலி, 

களபம்‌-ஆனைக்கன்று. சாந்து, 
கலவை. 

களகண்டம்‌-குயில்‌. 

கள்ளு-தேன்‌. 

களர்‌-உவர்மண்‌, 

கள[த*]புதம்‌-வெள்ளி. 

கள்ளல்‌-களவு, 

களகம்‌-சடு சுண்ணச்சாம்து. 

களங்கம்‌-கறுப்பு, மாசு, தீங்கு. 

களங்கன்‌-சந்திரன்‌. 

களதம்‌-பெருச்சாளி. 

களிறு-அத்தமாள்‌, ஆனை, சுறவு, 
பன்றி, 

களிமறல்‌-மயக்கம்‌, 

சகளைதல்‌-பறித்தல்‌. 

களைகண்‌-தஞ்சம்‌. 

களைஞர்‌-சண்டாளர்‌. 

களரவம்‌-புறவு, பறவைப்‌ 
பொது. 

களரி-காடு, போர்க்களம்‌. 

களிப்பு-உள்ளக்களிப்பு. 


கற்பால்‌-தறி. 

கற்பகம்‌-தரு. 
கற்கடகம்‌-ஈண்டு, இராசி. 
கற்பம்‌-அமருலகு, பிரமன்‌ 


வாணாள்‌, கற்பகக்கொடி. 
காமகற்பனை, வல்லிக்‌ 
கொடி. 
கற்பாழி-பிலம்‌, 
கற்பகம்‌-நாள்‌, சுவர்க்கம்‌, நிலை. 
கற்றை-கதிர்த்தொகுதி, மயிர்த்‌ 
தொகுதி, பொலவன்‌. 
கறங்கு-சுழல்தல்‌, ஒலி. 
கறி-மிளகு, தேயுத்‌ தொழில்‌, | 
விலகு, வெருவும்‌, 
கறல்‌-விறகு. 


கற்றல்‌-பயிலுதல்‌. 

கறுள்‌-குதிரைக்‌ 
சூத்திரி. 

கழையடி-அனை. 

கறை-உதிரம்‌, ஊர்‌, செம்மை, 
இறுத்திடல்‌, ஈகரீ, கறுப்பு, 
குடியிறை, ஊறல்‌, 
குற்றம்‌. 

கறுவு-சினம்‌. 

கறுப்பு-சினம்‌, இருட்டு, சினக்‌ 
குதிப்பு. 

கறு-சினம்‌. 

கன்னி-பகவதி, இராசி, 
பேதைப்பெண்‌, 
கருவிளையாம்‌, கட்டழகு, 
கற்றாழை, அழியாதது. 

கன்னிகாரம்‌ - கோங்கு. 

கன்னுவர்‌-கன்னார்‌. 

களவீரம்‌-அரளி. 

கனகத்தர்‌-சண்டாளர்‌. 

கனவட்டம்‌-குதிரை. 

கன்‌ று-விலங்குக்கும்‌, 
மரத்திற்குமிளமை, கையில்‌ 
வளை, அற்பம்‌, குருகு. 

கன்றல்‌-சினம்‌, சினத்தின்‌ 
குறிப்பு. 

கன்னம்‌-காது, கன்னக்கோல்‌. 

கன்னிகை-அழிவிலாதது, சிறு 
பெண்‌. 

கன்னல்‌-குடம்‌, 


கருவியாகிய 


நாழிகை 
கரும்பு, சர்க்கரை, வட்டில்‌, 
காரகம்‌, 

கனலி-தீ, கதிரவன்‌. 

கனவு: துயில்‌, மயக்கம்‌, 

கனம்‌-வட்டம்‌, திரட்சி, மேகம்‌, 
தேகம்‌, செறிவு, பாரம்‌, 

கனகம்‌-பொன்‌. 


கற்பொறி-இடங்கணி. 
கற்கரி-கரகம்‌. 


கனரசம்‌-கண்ணீர்‌. 
கணனி-பழம்‌, தித்‌ திப்பு A 


கனைத்தல்‌-ஒலித்தல்‌, ஆரவாரம்‌. 

கனவம்‌-அரசமரம்‌. 

கனம்‌ - பூமியாவது, உழவுத்‌ 
தொழிலே வரைவு 
வாணிகம்‌. விச்சை, சிற்பம்‌, 
என்றித்திறத்தறு 
தொழில்‌, கற்பகடையது, 
கருமபூமி. 

கனருசி-மின்‌. 


39 


கன்னன்‌-இடை வள்ளல்‌. 
கனுட்டர்‌-நீசர்‌. 
கணிட்டன்‌-பின்பிறந்தோன்‌. 
கன்‌-கல்லு, 
கனசாரம்‌-கற்பூரம்‌. 
கன்னாவதங்கம்‌-செவிமலர்ப்பூ. 
கன்மம்‌-தொழில்‌, 

கனா-மித் திரை. 
கனிதல்‌-சோம்பு. 


ககரம்‌ முற்றும்‌ 


ககர விகாரம்‌ 


இக்கு-கண்‌. 
இசலையம்‌-தளிர்‌. 
இச்சு-குை 5, அக்கினி. 
கிஞ்சுமாரம்‌-மு தலை. 
கிஞ்சம்‌-புளிமா. 
கிஞ்சுகம்‌-முருக்கமரம்‌, 
நிறம்‌. 
கருட்டிணன்‌-அருச்சுனன்‌. 
கிடக்கை-ப தலம்‌, பாயல்‌, 
கிடாய்‌-ஆடு, ஆட்டேறு, 
கிட்டி-தலையீற்றுப்பசு, தாளம்‌. 
கிடங்கு-குளம்‌, பள்ளம்‌, 
கோட்டையகழ்‌. 
இடுகு-தேரின்‌ மரச்சுற்று, ஓலை, 
முடை, முதல்‌ மரப்பரிசை, 
கிடை-உவமை, சடை. 
கிடக்கை-இடைச்சு. 
கிடில்‌-பன்‌ றி. 
கிகிணீ-வலியான்குருவி, 
கருவினைமரம்‌. 
கிட்டல்‌-எதிர்தல்‌. 
கிண்கணி-அரைநாண் மாலை. 
கிணகர்‌-அடிமை. 
கிண்ணம்‌-வட்டில்‌. 
கியாதம்‌-மேம்பாடு. 
இணை-மருதகிலப்பை ற. 
கிம்புரி-தர்‌ திப்பூண்‌, ஆனைக்‌ 
கொம்பு, முடியங்கம்‌, 
கிரீரம்‌-இடர்‌. 
கிரிசரம்‌-ஆனை பிறந்த நிலம்‌, 
கிரிகிடி-பன்றிப்‌ போத்து. 
கிரிபம்‌-கழுத்து. 
கிரி-மலை, பன்றி, 
கிரிது-வேள்வி, 
கிருத்‌திவாசன்‌-சிவன்‌. 
கிருதம்‌-நெய்‌. 
இிருசம்‌-இளைத்‌ தல்‌. 


சிவப்பு 


| கிரீடம்‌-மணிமுடி. 


கிரிடி-அருச்சுனன்‌ 
கரிடை-மகளிர்‌ விளையாட்டு, 
புணர்ச்சி, 
கிரணம்‌-ஆதித்தகிரணம்‌. 
கிரணம்‌-ஜளி. 
கிரணன்‌-சங்கரன்‌. 
கிரிசன்‌-சிவன்‌. 
கிரியன்‌-சிவன்‌. 
கிருத்திமம்‌-தோல்‌, பூதம்‌, 
பண்ணல்‌, பொய்‌. 
கிருட்டி-பன்றிப்போத்து, 
கிராதர்‌-&ீழ்மக்கள்‌, ஜச்‌.துகில 
மக்கள்‌. 
கிராமம்‌-ஊர்‌, வயல்சூழ்ந்தவூர்‌, 
நீரிற்களர்க்தெழு பறவை. 
கிராணம்‌-மூக்கு. 
கிலம்‌-முழுவதுமில்லாதது, 
கிலாலம்‌-கண்ணிர்‌, 
கிலாபம்‌- ஆலி. 
கிலேசம்‌-வருத்தம்‌. 
கிலுத்தம்‌-மணிக்கட்டு. 
கிலுகிலுப்பை-பசன்றைமரம்‌, 
கில்லேன்‌-செய்யேன்‌. 
சழெவோன்‌-பரணி காள்‌. 


கிழார்‌-ஆம்மி. 
கிழவர்‌-மூ தறிந்தோர்‌. 
கிமாமர்‌-கூத்தர்‌. 
கிழவன்‌-மருதரிலத்‌ தலைவன்‌, 
வயோதிகன்‌, பரணிகாள்‌. 
கிழக்கு-பள்ளம்‌. 
கிழத்தி-மரு தரில த்‌ தலைவி. 
கிழங்கு-மூலம்‌.. 
கிழமை-உரிமை, வீதி, குணம்‌, 
வாரம்‌, 


கிழி-எழு, அபடம்‌, நிதிப்பொ தி, 
கிழிபடுதுகில்‌, 


இழித்தல்‌-பீறல்‌. 
இளிகை-மொட்டுப்பூ. 
இளிஞ்9-மீன்வற்கம்‌. 
கிளி-சருவி, இலைகூக்கருவி, 

டை புற, கிஞ்சுகம்‌, 
இள்ளை-குஇரை, சளி. 
இ&ை-ரூங்கில்‌, வெட்து, ஓர்பண்‌, 


இளைத்தல்‌, 
இகாஞர்‌-வெந்து, தோழர்‌, 

உழவர்‌. 
கினைத்தல்‌-கிளறுதல்‌, நிறைதல்‌. 
கிள[வீ]-சொல்லு. - 


41 


ஒளப்பு-சொல்லு. 
இறவுஞ்சம்‌-அன்‌ நில்‌. 
கிறுமி-புழு. 

இறு து-வேள்வி. 

இறி-வழி. 
கிறுபை-இரக்கம்‌. 
கிற்பேன்‌-செய்வேன்‌. 
தின்னர[ர்‌*]பிரான்‌-குபேரன்‌. 
தன்ன[ர*]ர்‌-க5 தருவர்‌. 
இன்னரம்‌-வீணை, பீர்ப்புள்‌. 
கின்னரி- ஆந்தை, வீணை. 


இகரம்‌ முற்றும்‌. 


க்கர உகரம்‌ 


குகன்‌-சுப்பீரமணியன்‌, குகன்‌. 


குக்‌சி-வயிறு. டக 

குக்குடம்‌-கோழி, பாம்‌ பீன்‌ 
வற்கம்‌. 

குக்கிலம்‌-வெண்குருகு, செம்‌ 
போத்து. 


கு-பூமி, நாலாம்‌ வேற்றுமை. 
குங்குமம்‌-ஓர்மரம்‌. 
குங்குல-குங்குலியம்‌. 
குசம்‌-தெற்பைப்புல்‌, 
குச்சம்‌-குலைபாவாற்றி, கூத்து, 
தெற்பைப்புல்‌. 
குசை-தெற்பைப்புல்‌, கூத்திரி, 
மரப்பொ து, திடர்‌. 
குசலர்‌-மிகவல்லோர்‌. 
குசெயம்‌-தாமரை. 
குசன்‌-செவ்வாய்‌. 
குசும்பை-செந்திருக்கும்‌ பூ. 
குஞ்சி-ஆண்மயிர்‌, படங்குக்தி 
நிற்றல்‌. 
குச்சரி-ரோகம்‌. 
குஞ்சரம்‌-ஆனை. 
குஞ்ச[ம்‌*]-குறளை, குறள்‌, காழி, 
குன்றி. 
குஞ்சராசனம்‌-அரசமரம்‌. 
குடம்‌-கும்பராசி, கும்பம்‌, 
நாராயணனாடல்‌, பசு, 
கைகொட்டிக்‌ குவித்தல்‌, 
கூத்து, மருதநிலத் தூர்‌. 
குடனாடன்‌-சேரன்‌. 
குட்டுவன்‌-சேரன்‌. 
குடங்கை-அகங்கை, 
குடங்கர்‌-கும்பம்‌, குடிலை. 
குட்டம்‌-ஆட்டுக்குட்டி, குளம்‌, 
தொழுகோரய்‌, 
குடசம்‌-வாலைமரம்‌, 


குட்டி-முயல்‌, கிரி, பன்றி, பூனை, 
நரி, காயின்‌ பழள்‌. 
குடக்கு-மேற்றிசை, 
குட்டினி-கூனி. 
குடவர்‌-இடையர்‌. 
குடத்தியர்‌-இடைச்சியர்‌. 
குட்டன்‌-பிள்னை, ஆட்டுமறி. 
குடிலம்‌-ஆகாயம்‌, குடாமரம்‌, 
மயிர்‌, சினை, வஞ்சனை, 
குடிஜஞை-ஆறு. புட்பொது, 
கோட்டான்‌, குருவி. 
குடிக்காடு-மருதசிலத்தூர்‌. 


குடைவேல்‌ - மரம்‌, கவிகை, 
ஈயம்‌, குமரனாடல்‌, மிதி 
யடியின்‌ மேற்கொட்டை. 
குட[ர*]ரம்‌-கோடாலி. 
குடமாடல்‌-மாயனாடல்‌, 
குடமுளவு-வாச்சியம்‌. 
குடுமி-வெற்றி, உச்சி, ஆண்‌ 
மயிர்‌. 
குடி-குலம்‌, புருவம்‌, மருத 
நிலத்தூர்‌, கொடி, கொள்‌. 
குட்டிமம்‌-இண்ணை. 


| குட்டல்‌-தகர்த்தல்‌, 


குடும்பம்‌-தி.றி, இளைஞர்‌. 
குடும்பு-குலை, குடுவை, 


பாளை. 
குடில்‌-சிறுவீடு. 
குணபாசு-பெ[சா*]சு 
குணபம்‌-பேய்‌, சவம்‌. 
குண்டை-எருது. 
குணக்கு-கழ்த் திசை, 
குண்டு-சிறுவயல்‌, குதிரையாண்‌ 
பால்‌, 
குடுவை-பானை. 


சிறு 


குணம்‌-விதி, கயறு, பண்பு, 
கும்பம்‌, வில்காண்‌. 

குணன்‌-கொள்கை, 

குண்டிதன்‌ புதல்வன்‌ - குன்ம 
புத்திரன்‌. 

குணித்தல்‌-வரையறுகுதல்‌, 


குண்டழுக்து-ஆழகீர்‌. 


குணில்‌ -குறுந்தடி, கடிப்‌ 
பென்னும்‌ வாச்சியம்‌, 
கல்லெறி, கவண்‌. 

குணி- ஊமை, 


குணுங்கு-பேய்‌, நுட்பம்‌, 

குண்டிலி- இசங்கமரம்‌. 

குணுங்கர்‌- சண்டாள ர்‌, 
குயிலுவர்‌. தோற்கருவி 
இசைக்கும்‌ பேர்‌. 

குண்டன்‌-சோரபத்தாவின்‌ 
பிள்ளை. 

குண்டிகை-கமண்டலர்‌, 

குண்டம்‌-குளம்‌, குளி, பானை. 

குண்டலம்‌ - காதிலணி குழை, 
அகாயம்‌, வட்டம்‌. 

குணாலம்‌-கூத்தின்‌ விகற்பம்‌. 

குத்து-குற்றம்‌, புடைத்தல்‌, 
மயிர்‌. 

குதிர்‌-நென்‌ முதலாம்‌ 
பண்டம்‌ போடுந்தலம்‌. 

குதித்தல்‌-தாண்டல்‌. 

குதலை-மழலைச்சொல்‌. 

குதை-அம்பு, அம்பிற்குதை. 

குதம்பம்‌-இடுகு, விளக்குத்‌ 
தண்டு. 

குத்திரம்‌-வஞ்சம்‌, விரைவு, மலை. 

குத்தி-மண்‌, அடக்கம்‌, 
மடங்கல்‌. 

குந்தம்‌-குதிரை, குருந்து, வேல்‌, 
கள்ளு, வியாதி. 

குட்‌ தி-கள்ளு. 

குர்திரம்‌-குறிப்பு. 


43 


குப்பம்‌-ஊர்க்கூட்டம்‌. 
கும்பை-மெடு, திரள்‌. 
கும்பல்‌-கூட்டம்‌. 
குப்பாவம்‌-ஏட்டை., 
குப்புற்லல்‌-காண்டல்‌. 
குப்புறல்‌-பாய்குல்‌. 
குபேரன்‌-சம்திரன்‌, தனபதி, 
குப்பி-௮ம்பிற்கட்டு. 
கும்பிடல்‌-அ௮ஞ்சலி. 
குமிலொன்றிட்டல்‌ - அனுகரண 
வோசைச்‌ சொல்‌. 
குமரி - பகவதி, கன்னி, 
கற்றன, அழிவீல்ல து, 
காளி. 
குமிறல்‌-ஓலித்குல்‌, பே[]ரொலி, 
குமாரி-பத்திரகாளி. 
குமிலம்‌-பே[ஈ]ொலி. 
குமரிச்சேர்ப்பன்‌ - பாண்டியன்‌. 
கும்பியம்‌-சம்‌இரன்‌ பொழுப்‌ 
பேர்‌. 
கும்பமாரர்‌.முயவர்‌, 


| குமமி]லை-இளவெள்ளு. 


கும்பினசம்‌-பாம்பு. 
குமரன்‌ - கும்தன்‌, பிள்ளை, 
கேக்திரபாலன்‌, புருடம்‌. 
கும்ப[ம்‌*]-குடம்‌, ஆனை மத்தகம்‌, 
கும்பராசி, 
குமுதம்‌-வெள்ளாம்பல்‌, 
வெண்ணிற பமெய்தகல்‌, 
அடுப்பு. நெற்பைப்புல்‌, 
இக்கயத்தொல் ற, 
பே[பிரொலி. 
கும்பிகை-வாச்சியம்‌. 
கும்பி-ஆனை, நரகம்‌, புற்றா[ஞீ*] 
சோறு. 
குமை-சிரட்சி, 
குமிழ்‌-மரம்‌. 
கும்பயோல/-அகத்தியன்‌ . 
கு[டு*]ம்பினி-மனையாள்‌. 


குத்துதல்‌. 


44 


குமரம்‌-கொம்பிலா விலங்கு. 
குவளை-செங்கமுகீர்‌, 


குவடு - மலை, சிறுமலை, 
மலையினுச்சி. 

குவால்‌ - மேடு, குவிக்கப்‌ பட்‌ 
டது. 


குவை-ஊர்‌, இரளாகிய குமியல்‌, 
மேடு. 

குவவு - இரள்வடிவு, குவிக்கப்‌ 
பட்டது, பெருமை, பூ, 
சாரியைச்‌ சொல்‌. 

குவிதல்‌-திரன்‌ வடிவு. 

குவிதல்‌-கூடுதல்‌. 

குவலயம்‌-பூமி, 
கருங்குவளை. 

குவனைக்கண்‌-செழுங்கழுரீர்‌. 

குவளையத்தாரன்‌ - தன்ம 
புத்திரன்‌. 

குவி-இலைமூக்கரிகத்‌ தி, 
பாரம்‌ 

குயவரி-புலி, 

குயிலுவர்‌-நரம்புக்‌ கருவியிழைக்‌ 
கும்‌ பேர்‌. 

குமிலுவத்‌ தொழில்‌-ஈ ரம்புக்‌ 
கருவியிசைப்பரணர்‌, 

குயவு-தேர்‌. 

பூய கோங்குமரம்‌, 

குயம்‌-முலை, கோடுவாள்‌ 
இளமை, வட்டம்‌, ஊர்க்‌ 
குருவி, ஈறும்புறை, 

குய்யம்‌-வஞ்சம்‌, 

குயிறல்‌ - கூவுதல்‌, 
தாண்டல்‌, 
சொல்‌, செய்தல்‌. 

குயின்‌ - மேகம்‌, குயில்‌, 
கோகுலம்‌, துளை, கோபுரம்‌. 

குயிற்றுதல்‌- துளைத்தல்‌, 

குயிலாயம்‌-பஞ்சரம்‌, பண்ணுங்‌ 


கூடு. 


செங்குவளை; 


குடை தல்‌, 


கூனைத்தல்‌, 


குரல்‌-மாதர்‌, பறவை இறகு, 
இசை, கதிர்‌, மரத்தின்‌ 
கதிர்‌, பலதானியக்கதிர்‌, 


வீணை, நரம்பு, நெற்கதிர்‌. 
குரமரம்‌-கற்பக தரு. 
குரவன்‌ - பிரமா, ஆசாரியன்‌, 
மூத்தோர்‌, பிதா. 
குரவோர்‌-நூல்வல்லோர்‌, 
அமைச்சர்‌. 
குரத்தி-தலைவிீ, 
மகளிர்‌. 
குரவம்‌-ஓர்மரம்‌, 
குரகதம்‌-குதிரை. 
குரவரம்‌-வாடாக்குறிஞ்சி, 
குரவகம்‌-குறிஞ்சிமரம்‌. 
குரம்‌-குதிரைக்‌ குளம்பு. 
குரக்கை-குதிரைக்குளம்பு. 
குரண்டம்‌-கொக்கு. 
குரம்பு-புனற்கரை, செய்யப்‌ 
பட்டகரை, வயல்‌ வரம்பு, 
குரால்‌-கபிலநிறம்‌,கோட்டான்‌, 
குருவி, 
குரோதம்‌-கோபம்‌, 
குரங்குதல்‌- இலை றஞ்சு தல்‌, 
வளைதல்‌. 
குரோட்டா-ஈரி. 
குரோடம்‌-பன்‌ றி, 
குரோசம்‌-கூப்பிடு தூரம்‌. 
குரோசனை-ஓலி, 
கூரவை-கூத்து, லக பகேர(றித்‌ 
தாடல்‌, வேய்‌, தடல்‌. 
குரம்பை-தேகம்‌, சிறுவீடு. 
குரை-ஓசை, நீர்க்குமிழி, 
இடைச்சொல்‌, 
குரஙக-சம்திரன்‌. 
குரங்கம்‌ - மான்‌. 
குரு-வியாழம்‌, ஆசான்‌, 
பெருமை. 


நெய்தல்‌ 


குரவன்‌-நிறம்‌, வியாதி, 
பிலா விலங்கு. 

குருகு-திருவோணம்‌,குருக்க த்தி, 
வளை, காரை, மூக்கு, கோடு, 
நூலகாள்‌, புள்ளு, வெள்ளை, 


கொல்லனுலை. 
குருசில்‌-ஐ, சிறந்தோர்‌, அரசன்‌. 
குருக்கண்‌- முலை. 
குருதி-இ[ரா]த்தம்‌, சிவப்பு, 
செவ்வாய்‌. 


குருந்‌_து-ஓர் மரம்‌. 
குருக்கத்தி-ஓாரமரம்‌. 
குருப்புகை-நறைபடு கொழும்‌ 
புகை. 
குருளை-இளமை, முயல்‌, பன்றி, 
ஈரி, நாயின்குட்டி. 
குருவி-பூசம்‌, மூலராள்‌, பறவை, 
பஞ்சரிமரம்‌. 
குருள்‌-பெண்மயிர்‌. 
. குரு-கனம்‌, அதிபாரம்‌. 
குருத்‌அு-வெள்ளைகிறம்‌. 
குருத்‌ து-முன்கோபம்‌. 
குருமித்தல்‌-எழுத்தினோசை. 
குலைதல்‌-குன்‌ றல்‌. 
குலாலர்‌-ஞூயவர்‌. 
குலவு-வில்லிட்ட குதை. 
குலை-கொத்து, அம்பிற்குதை, 
செய்புனற்கரை. 
குலுகுலு-குங்குலியம்‌ 
குலாவல்‌ - வளைதல்‌, 
கொண்டாடல்‌. 
குல்வலி-இலந்கைமரம்‌, 
குலம்‌ - இல்லம்‌, குடிமை, 
கூட்டம்‌, மிருகத்தின்‌ 
கூட்டம்‌, மன்னன்‌ 
இ[ல்‌*]லம்‌. 
குலிசம்‌-வேல்‌, சாதிலிங்கம்‌, 
வச்சிராயுதம்‌. 
குலிங்கம்‌-ஊர்க்குருவி. 


பரிந்து 


கொம்‌ 


45 


குவிகம்‌-இருப்பை, சாதிலிங்கம்‌, 
குலத்தம்‌-காணம்‌. 
குல்லை-கச்சங்கம்‌, முடி, துழாய்‌, 
பச்சை, கஞ்சாமரம்‌, 
வெட்டிமரம்‌. 
குலீனன்‌-குலமில்லோன்‌. 
குலவர்‌-ஐர்துறில மக்கள்‌. 
குமவி-மக்கள்‌, விலங்கு, மரத்‌ 
திளமை, பச்சிலை. 
குழு-மக்கட்கூட்டம்‌. 
குழுமி-தொகுதியாகிய கூட்டம்‌. 
குழைத்தல்‌-தளிர்த்தல்‌. 
குழல்‌-துளை, மயிர்முடி, மயிர்‌, 
ஆண்மயிர்‌, பெண்மயிர்‌. 
குஹை-குண்டலம்‌, தளிர்‌, சேறு, 
துழையுடை பொருள்‌. 
குழகு- இளமை, அளகு. 
குழவு-துளவம்‌, மயிர்‌, இளமை 
குமி-கயிறு, ணெறு, பள்ளம்‌. 
குழியம்‌-பாறுவளையம்‌. 
குழிசி-பாளை, மிடா. 
குழியம்‌ - திரள்‌ வடிவு, 
மருக்‌இன்‌ பொதுப்பேர்‌. 
குறை - கச்சி, நெய்தல்‌ நில 
மகளிர்‌. 
குழை-வில்‌, கோவேறு கழுதை, 
அருவருப்பு. 
குழம்பு-௪௧.தி. 
குளித்தல்‌-முடுத்தல்‌. 
குளகு-விலங்குணவு. 
குளம்‌ - சற்கரை, 
நெற்றி. 
குளரெல்லு-நீர்வாரம்‌. 
குளகம்‌- ஆரம்பு. 
குளியம்‌-வேங்கை. 


குட்டம்‌, 


குளிர்‌- ஈண்டு, இலை மூக்கரி 
கத்து, மீனொழுக்கம்‌, கல்‌ 
லெறி, கவண்‌, முள 


வெனும்‌ வாச்சியம்‌, காயா 


40 


மரம்‌, கிளி கடி கருவி, மழு, 
குடம்‌, குளிர்ச்சி, 
குளிரடி-பிறப்பார்‌, 
குளிரி-குடமுழவு, ஜெண்டு, 
குளகச்‌ செய்யுள்‌, குற்‌ 
மெழுத்துத்துடர்வது, 
குளிறல்‌-ஓசை. 
குளிகன்‌-சுப்பிரமணியன்‌. 
குளவி-மலையம்பச்சை, 
குளை-வளை தல்‌. 
குறங்கு - துடை, 
குறவர்‌ - கு.றிஞ்சிரிலமக்கள்‌, 
பொகுமர்‌. 
குறத்தியர்‌-ரு றிஞ்சிரிலமகளிர்‌, 
குற்குலு-குங்குலியம்‌. 
குற்குத்த-குமை, காது. 
குற்றம்‌-களங்கம்‌, தீங்கு, 
குறள்‌-மாயன்‌, கட்டையன்‌, 
பூதம்‌. 
குறி-ஊர்‌, யோகம்‌. 
குறண்டி-இராகம்‌. 
குறிப்பு-கருத்து, ஒற்றுமை. 
குறிக்கோள்‌-ஒற்றல்‌, பேயே, 
குற்றல்‌-குறல்‌, பறித்தல்‌. 
குறுங்கண்‌-சாளர வாசல்‌, 
குற்சிதம்‌-அருவருப்பு. 
குறனை-கோள்‌, கூத்து. 
குறிஞ்சிமன்‌-அறுமுகன்‌, 
குறிஞ்சி- யாழ்‌, மைவழம்‌, கார்‌ 
தாரம்‌, படுமல்‌, பஞ்சுரம்‌, 
மருள்‌, வயிரவி, பற்று, 
செந்துரம்‌. 


குறும்பொறை நாடன்‌ - முல்லை | 


நிலமகன்‌. 
குறும்பொறை-மலை, சிறுமலை, 
காடு, குறிஞ்சிரிலம்‌. 
குருபரல்‌-கொடிக்கலம்‌, 
குறிச்சி-ஊர்‌, கு[.றிஃ]ஞ்சி நிலத்‌ 
தூர்‌. 


கும்பர்‌-பாலைரில மன்னர்‌. 
குறும்பு-பாலைறிலத்தூர்‌. 
குறும்பன்‌-பூசல்‌. 
குறுகல்‌- அணுகல்‌. 
குற(ண்‌)டு-பலகை, திண்ணை, 
முண்டு, வாச்சியம்‌. 
குறுந்தறி-போதிகை, 
குறிக்கோள்‌ -தேற்றம்‌, 
றெழுத்‌துத்தடர்வ த, 
குளகப்பாட்டு. 
குறுமை-அளகு. 
குறுவாட்கை-வறுமை, 
குறுதல்‌-ப.றித்தல்‌. 
குறும்பிடி.உடைவாள்‌. 
குறும்பூம்‌-கா டைச்குருவி. 
குறிஞ்சி-மலைச்சாரல்‌, நிலம்‌, 
செம்மலப்பார்‌, அள்ளி, 
பண்‌, பாலைகிலத்தியாழ்‌. 
குறுங்கலி-ஈன்னுதற்றுறந்த.து. 
குற்றிசை- பழிப்பவன்முன்னின்‌ 
அரைத்தது. 
குறைதல்‌-குன்‌ றல்‌. 
குறோதம்‌-கொடுமை, கோபம்‌. 
குனை-குறைபாடு, பாகுடம்‌, 
குற்றம்‌, மிடி, கோள்‌, 
ஓசை, இடைச்சொல்‌. 
குறோதன்‌-வீரபத்‌ இரன்‌. 
குன்றவர்‌-கு.றிஞ்சிரில மக்கள்‌, 
ஐந்து நிலமக்கள்‌, 
குனிப்பு-கூத்து விகற்பம்‌. 
குன்று - மலை, சிறுமலை, சதை 
யனாள்‌. 
குன்‌ மல்‌-குறைஜல்‌, 
குன்றவர்‌-குறவர்‌. 
குனமினி-யோகினி 
குன்னம்‌- அழகு. 
குன்னமம்‌-நெருக்கமா, தூறு, 


குற்‌ 


குகரம்‌ முற்‌, றும்‌ 


ககர எகரம்‌ 


கெடாகின்‌-மூதேவி. கெழு-இடைச்சொல்‌, நிறம்‌, 
கெடவரல்‌-மகளிர்‌ விளையாட்டு ன்‌ ள்கள்‌ ஆ 

்‌ க -நிை 
கெடிறு-கெளித்‌ ய ர்க்‌, 
கெடுதல்‌-சாயதல்‌. கெழுமல்‌-பயிலுதல்‌, புல்லல்‌. 
கெட்டேன்‌-அதிசயம்‌. கெவுளி-பல்லி. 
கெண்டல்‌-க தல்‌. கெடலணங்கு-கூதேவி. 


கெகரம்‌ முற்றும்‌ 


க்கர ஓகரம்‌ 


கொக்கு-பறவை, மாமரம்‌, திரு 
வோணம்‌, குதிரை, சென்‌ 
னாய்‌, மூலகாள்‌. 
கொக்கரை-பாணி, வீணை, 
சங்கு. 
கெரங்கு-மணம்‌, பூவின்‌ தாது. 
கொங்கன்‌-சேரன்‌, நெய்தல்‌ 
நிலத்‌ தலைவன்‌. 
கொங்கை-முலை, மணம்‌. 
கொச்சை-வெள்ளாடு. . 
கொஞ்சல்‌-குதலைச்‌ சொல்‌. 
கொடி று-க அப்பு, பூசம்‌. 
கொடிச்சியர்‌ - கு மிஞ்சிநில | 
மகளிர்‌. 


கொடி-காக்கை, துவசம்‌, நீளம்‌, 
பெண்‌, மரத்தின்‌ கொடி. 
கொட்கல்‌-சு ழலல்‌, 
கொட்டில்‌-வேறிடம்‌. 
கொட்டை-விதை, 
பொகுட்டு. 
கொட்பு-சுமலுதல்‌, சுழற்றி, 
கொடை -தியாகம்‌. 
கொடைமடம்‌- வை ரயாது 
கொடுத்தல்‌, வசை. 
கொட்டி-சிவனாடல்‌, குமர 
னாடல்‌. 
கொடிப்பாலை - பாலைநிலத்து 
யாழ்‌. 
கொடியர்‌-கூத்தர்‌. 
கொட்டான்‌-கூகை, 
கொடுறு-கதுப்பு, பூசம்‌, 
பற்று. 
கொடுவரி-புலி. 
கொடுகொட்டி-சிவன்கூத்‌ து, 
கொய்தல்‌. 
கொடுமுடி-மலையினுச்சி, 
கொடுமரம்‌-வில்லு, தனுராசி, 


தாமரைப்‌ 


கருவிப்‌ 


கொடுஞ்சி-தேர்‌, தேர்மொட்டு. 


கொடும்பை-குளம்‌, தாமரை, 
பச்சிலை, அருவி. 
கொடுவாய்‌-புறங்கூற்று. 


கொடுதுகம்‌-மகநாள்‌. 
கொண்டாடல்‌-புகழ்தல்‌. 
கொண்டிகம்‌-கெணாடி. 
கொண்டல்‌-மை, மேடம்‌. 
கொண்டல்‌-மேகம்‌, காற்று 
கீழ்க்காற்று,சேர்‌,முகத்தல்‌. 
கொண்டி-கொள்ளை, கூத்து, 
| கொண்கன்‌-சேரன்‌, மருதகிலத்‌ 
தலைவன்‌, பத்தா. 
கொண்டகம்‌-கு றிஞ்சிப்பறை. 
கொண்மு-மேகம்‌, சுழிற்றித்‌ 
திரிதல்‌, ஆகாயம்‌. 
கொண்டைக்கிரி-இராகம்‌, 
கொண்டை-மயிர்முடி, இலம்‌ 
தைக்கனி, 
கொத்தம்‌-எல்லை. 
கொதித்தல்‌-சினக்குறிப்பு. 
கெரந்தம்‌-சிறுசவளம்‌, பெருஞ்‌ 
சவளம்‌, சோம்பல்‌. 
கொர்தளம்‌-மயிர்க்குள ற்சி, 
மாதர்மயிர்க்கொத்து, 
கொப்புரை-கிடாரம்‌. 
கொப்பூழ்‌-உக்தி. 
கொப்புள்‌-உந்தி, நீர்க்குமிழி. 
கொப்புளம்‌-மொக்கன்‌ வடிவு. 


கொப்பு-மயிர்முடி, மரத்தின்‌ 
பணை, மகளிர்கா தணி, 
தெய்வவுணவு, 


கொம்பர்‌-முருங்கை மரத்தின்‌ 
கொப்பு. 


கொம்பு- விலங்கின்‌ 
வாச்சியம்‌, 
கொப்பு, 


மருப்பு, 
மரத்தின்‌ 


கொம்பனீயல்‌-தேனி. 
கொம்மெனல்‌ - அனுகரண 
வோசை. 
கொம்மை-வட்டம்‌, திரள்‌ 
வடிவு, இளமை, கொங்கை, 
குவித்‌துக்கொட்டல்‌. 
கொம்பீரம்‌-ஆழநீர்‌. 
கொய்யுளை-குதிரை, 
கொய்யடி-நாரை. 
கொய்தல்‌-அறுத்தல்‌, பறித்தல்‌. 
கொல்லை-சேனை, புனல்‌. 
கொலை-வெகுளி, 
கொல்லிச்சிலம்பன்‌-சேரன்‌. 
கொல்லர்‌-கண்ணாளர்‌. 
கொலம்‌-நீரோட்டம்‌. 
கொல்‌-கோறல்‌, ஐயம்‌, அசைச்‌ 
சொல்‌, வருத்தம்‌, ஏவல்‌. 
கொல்லும்‌-ஐயு.ற்ற சொல்‌. 
கொல்லி- இராகம்‌. 
கொல்லீவராடி-இராகம்‌. 
கொல்லாவேதன்‌ - புத்தக்‌ 
கடவுள்‌. 
கொலைஞர்‌-சண்டாளர்‌. 
கொழுமலர்‌-ஆம்பல்‌. 
கொழித்தல்‌-பே(ர)ரொலி. 
கொழுநன்‌ -பத்தா, எல்லா 
முடையோன்‌. 
கொழிப்பு-குற்றம்‌, கொழித்தல்‌. 
கொழுநுகம்‌-மகம்‌, கொழுவின்‌ 
முனை. 
கொழுந்து-ரீரோட்டம்‌, 
கொழுங்கோல்‌-உத்திரட்டாதி. 


49 
கொழுங்கிரி-உடை மரம்‌. 
கொழுமை-வளமை, கொழுப்பு. 
கொழுத்து-துடை. 
கொழுப்பு-நிணம்‌, வளமை, 
கொள்ளம்‌-குழைசே()று, 

சேறு. 


। கொள்ளி-கெருப்புறுவிறகு. 


கொள்ப-வேறுபாடு. 
கொள்‌ - கொரள்‌*)ளென்றல்‌, 
உரோசப்பட்டஒலி. 
கொளை - பாட்டிசை, பாலை 
நிலத்தியாழ்‌. 
கொள்கலம்‌-பாண்டம்‌. 
கொள்‌-மிளகு, காணம்‌. 
கொற்றவன்‌-இராசா. 
கொற்றவள்‌-பகவதி, 
கொஜற்றல்‌-ஓட்டுதல்‌. 
கொழற்றம்‌-அரசி[ய*]ல்‌, வெற்றி, 
வலி, புகழ்‌, 
கொழற்றி-வடுக, துத்கை, 
கோவீளங்கன்று. 
கொற்றை-தற்கை, 
கொறி-மேடவீராசி, ஆடு, செம்‌ 
மறியாடு. 
கொறன்‌-தேன்கூடு. 
கொற்று-கூலி. 
கொன்‌-அச்சம்‌, பயமிலி, காலம்‌, 
பெருமை. 


| கொன்னை-பயனிலாமை, காலம்‌, 


பெருமை, அச்சம்‌, வலி. 
கொன்றை-இகளி, இராகம்‌. 


கொகரம்‌ முற்றும்‌ 


சகரம்‌ 


சகடம்‌-சாடு, உரோகணி, ஊர்க்‌| சகுந்தம்‌- பறவைப்பொது, 


குருவி, சிவிகை. 
சகம்‌-பூமி, சட்டை, ஆடு. 
சகடை-பேரிகை, வாச்சியம்‌. 
சகசரம்‌-குறிஞ்சியாழ்‌. 
சகாரி-முத [ல்‌*]வள்ளலிலொரு 
வன்‌. 
சகடு-வண்டி, உரோஃணி. 
சகதி-சேறு. 
சகளன்‌ - ஒரு குடியிற்கொண் 
டோன்‌. 
சகரன்‌: முதல்வள்ளல்‌. 
சக்கிரன்‌-இந்திரன்‌, மால்‌. 


சக்கரம்‌-கடல்‌, பூமி, நேமி. 
சகடை, பேரிகை, தேருருள்‌ , 
வட்டம்‌, துயிலொழிதல்‌, 
பெருமை, பிறப்பு, மலை, 
சக்கிரவாகப்புள்‌. 

சக்றொயுதன்‌-மால்‌. 

சக்கிறாயு தி-பகவதி. 

சக்கிரி-பாம்பு, குயவன்‌, சக்‌ 


கரன்‌, தராபதி, நெடுமால்‌. 
சக்குலி-அப்பம்‌, 
சக்கு-கண்‌, 
சக்கம்‌-று, வட்டில்‌. 
சகுடம்‌-சேம்பு, சோம்பு. 
சகுலி-மசியம்‌. 
சகுனம்‌-பறவைப்பொது, 
கழங்கு, நிமித்தம்‌. 
சகுனி-பறவை, நிமித்தம்பார்ப்‌ 
போன்‌. 
சகோரம்‌-வெண்குருகு, ஆர்தை, 
நிலாமுக்கி, 
சஇத்தல்‌-பொறை. 
சகாயம்‌- துணை. 
ச௫-கோமி, அச்சமுள்ளோன்‌, 


ட பூதம்‌. ட 
சங்கு-கோழி, எண்‌, 
படைக்கலம்‌. 


பணிலம்‌, சைவளை, கூடுதல்‌. 
சங்கிராமம்‌-போர்‌. 
சங்கனனம்‌-நரம்பு. 
சங்கை-ஐயம்‌, அளவீடப்‌ 
பட்டது. 
சங்கிரணம்‌- து மாவல்‌, 
சங்காழி-மால்‌, பத்திரகாளி. 
சங்கிலி-தொடர்‌, வயிரச்‌ 
சங்கிலி. 
சங்கம்‌-ஊர்க்குருவி, கூட்டம்‌, 
பணிலம்‌, சங்கறிதி, புலவர்‌, 
கணைக்கால்‌, கூடுதல்‌. 


சசழழயல்‌-,..... 

சசலம்‌-தெளிந்த தண்ணீர்‌, 
தாமரை. 

சசி-இர்திராணி, சந்திரன்‌, 
கற்பூரம்‌. 


சசிமனாளன்‌- இந்திரன்‌. 

சச்சை-வெள்ளாட்டேறு, செறி, 
குளம்பு. 

சச்சு- பறவைகளின்‌ மூக்கு. 

சஞ்சிலகரணி-உயிர்‌ தருமருந்து. 

சஞ்சலை-மீன்‌. 

சஞ்சரிகம்‌-வண்டு. 

சஞ்சாரிகம்‌-வண்டு. 

சஞ்சலம்‌- துக்கம்‌. 


| சடம்‌-உடம்பு, பாறு, பெய்‌, 


பொய்‌, கொடிமை. 
சட்பம்‌-இளம்புல்லு, 
சடரம்‌-வயிறு. 
சட்டம்‌- துயிலமளி, கடுகு, 
சட்டித்தல்‌-அழித்தல்‌, 


சட்டுவம்‌-சந்‌ தனம்‌, தேர்‌ 
அகப்பை. 
சட்டகம்‌-பேய்‌, வடிவு, மாந்தர்‌ 
அயிலீடம்‌. 
சடுதி-விரைவு. 
சடிலம்‌-மயிர்ச்சடை, செறிவு, 
உடம்பு, குதிரை, பெருகல்‌, 
சடைச்சி-நீர்ப்பாசி. 
சடை-வேணி, வேர்‌. 
சடையன்‌-வீரபத்திரன்‌, சிவன்‌, 
சடையையுடையோன்‌. 
சண்பனி-யோகினி, 
சண்டிகை-மாகாளி, து.ற்கை. 
சண்முகன்‌-அறுமுகன்‌. 
சண்டை-பேரிகை, கலகம்‌. 
சண்டன்‌-ஈமன்‌, ஆதித்தன்‌. 
சண்டகன்‌-அலி, 
சண்ட[ம்‌*]-தீமை, கொடியை, 
விரைவு, அலி, குதிப்பு. 
சதபத்திரி-தாமரை. 
சதாசம்‌-பரன்‌ 
சதாகதி-காற்று. 
சதாநகந்தன்‌-பீரமா. 
சததிரி-தாமரை. 
சதங்கை-பாதடிண்கிணி, அசை 
நால்மாலை. 
சதுக்கம்‌-கநாற்சந்தி, அங்காடி. 
சதுரங்கம்‌-ஆனை, தேர்‌, புரவி, 


காலாள்‌. 
சதம்‌-இலை, நாறு, புள்ளிறகு, 
சதனம்‌-இலை, பறவையுள்‌ 


ளிறகு, எச்சரிக்கை, 
சதபத்திரை-இலை. 
சத்தம்‌-பூமி, ஓலி. 
சத்தி-கூலம்‌, வேல்‌, பாறுவது, 
குடை, வலி, கான்‌ றல்‌. 
சத்தியம்‌-சபதம்‌, மெய்‌. 
சத்தகம்‌-தலைக்கருவி, 


| சது- தாளவொத்து, 


(0 


சதகோடி - வச்சிராயுதம்‌, 
தொகை. 

சத்திரம்‌-அழகு, பொய்‌, வெண்‌ 
கவிகை, அன்னசாலை, 
மைவிடாவேல்‌, வேள்வி, 

சதக்கிருது-இந்திரன்‌, நூறு 
வேள்வி, 

சஅத்தர்‌-கூத்திரர்‌. 

சதுரம்‌-கள்ளிமரம்‌. 

சதுர்த்தல்‌-அப்புதல்‌. 

ஓராகண, 
கெற்பாட்டி, விடம்‌. 

சதுழான்‌ - பிரமா, புத்தக்‌ 
கடவுள்‌. 

சதுரர்‌-ககரப்பதி வாழ்வோர்‌. 

சம்‌திமான்‌-இடை.வள்ளல்‌. 

சந்திரிகை-பிறகாசம்‌. 

சந்தோபிசித-..........- 

சந்தாபம்‌-சுறுக்செனச்சுடல்‌. 

சந்தில்‌-சனி. 

சர்திர இலகம்‌-சம்தனம்‌. 

சம்‌ து-சந்தனம்‌, துடை. 

சந்தா-நாற்சந்தி. 

சந்தி-மூங்கில்‌, அந்தி, சதுக்கம்‌, 
ஓரிசை, 

சம்திரன்‌-சோமன்‌. 

சந்திரம்‌-பொன்‌. 

சந்திர[ா*]ங்கம்‌-மயிற்பீலி. 

சந்திரகாந்தம்‌-சர்‌ திரனொளியில்‌ 
நீருமிழ்வ து. 

சர்தனம்‌-கற்பகம்‌, சர்தனம்‌. 

சந்தம்‌-நிறம்‌, அழகு, ஓசை, 
உவமை, கவிதை, சாந்து, 
வடிவு. 

சந்தசத்திகை-மரத்தின்‌ கொடி, 

சர்ததி-புதல்வன்‌. 

சந்தப்பாட்டு - இருபத்து 
நாலெழுத்து நான்கடியா 
யுற்றது. 


38 


சந்தானம்‌ - புதல்வன்‌, 
தீரு. 
சந்தானகரணி - துண்டமான 
வுறுப்பைப்‌ பொருந்தப்‌ 
பட்டமருந்து. 
சந்ததம்‌-இன்பம்‌, இடைவிடாம 
லெனவுமாம்‌. 
ச்பதம்‌-ஆணை. 
சபரம்‌-கெண்டைமீன்‌. 
சமரம்‌-பூசல்‌. 
சம்பம்‌-வச்சிராயுதம்‌. 
சம்வாகம்‌-மலை மேலூர்‌. 
சம்மட்டி-குதிரைக்கசை அடிக்‌ 
கும்‌ கூட்டம்‌. 
சம்பரம்‌-சிம்புள்‌. 
சம்படம்‌-பீ(ண்‌்)டவை. 
சமவாயம்‌ - இரண்டோர்பேர்‌, 
கூட்டம்‌. 
சமட்பு-இலச்சை. 
சமங்கை-வறட்சுண்டிப்‌ பூடு. 
சம[ப்‌]பால்‌-முல்லை நிலம்‌, நெய்‌ 
தல்‌ நிலம்‌. 
சமன்‌ - சிவன்‌, 
ஈடுவு. 
சம[ம்‌*) - பூசல்‌, நடு இன்பம்‌, 
உவமை. 
சம்‌[க*]ளிதம்‌ - கலப்பு, 
வனம்‌. 
சமாதி-சாவு. 
சம்பிதம்‌-ஈடுக்கம்‌. 
சம்பு-ஈரி, நாவல்‌, பிரமா, சிவன்‌. 
விட்டுணு, தலை, 
சமரி-து.ற்கை. 
சம்பரம்‌-தண்ணீர்‌. 
சம்பை-மீன்‌. 
'சம்பகம்‌ - எலுமிச்ச, வச்சிரம்‌, 
இரும்பை வாங்கும்‌ மணி. 
சம்பளம்‌-ஆட்டின்‌ ஆண்பால்‌. 
சம்பரருதனன்‌-காமன்‌. 


நானா 


கற்பக 
| சம்பிரம்‌-எ லுமிச்சு. 


மறலி, போலி, | 


சம்பிராதி-காமன்‌. 


சம்பரார்த்தம்‌-முழுதும்‌. 
சமன கரணி - தழும்பு மறை 
விக்கும்‌ மருந்து. 
சம்பங்கோழி-கம்புள்‌. 
சமள்த்தல்‌-வருத்தம்‌, காணம்‌. 
சம்பிரதம்‌-சிதது. 
சமை-போர்‌, பொறுதி, 
சயித்தல்‌-இறத்தல்‌. 
சமைத்தல்‌-அமைத்தல்‌. 
சமையம்‌ - பனுவல்‌, கூட்டம்‌, 
சட்சமையம்‌. 
சமீரன்‌-காற்று, 
சமிதை-ஓமவிறகு, விறகு. 
சமித்‌ து-ஓமச்சமிதை. 


சமி - வன்னிமரம்‌, அருகக்‌ 
கடவுள்‌. 

சமீகம்‌-பூசல்‌. 

சமுதாயம்‌ - திரண்டோர்‌ பேர்‌, 
கூட்டம்‌, 


சமுகம்‌-இரண்டோர்பேர்‌, 
சயனம்‌-தயிலமளி, 
சயந்தனம்‌-தேர்‌. 
சயம்‌-ம[ா*]லை, அல்லி, மகள்‌, 
சற்கரை, பானு, வெற்மி. 
சயமபு-புக்கக்கடவுள்‌. 
சயங்தன்‌-இர்‌ திரன்‌, 
சயமகள்‌-பகவதி, 
சயமுறு-தேவராளன்‌. 
சயிலாஇ-வெள்ளியங்கரி, 
சயிரிகம்‌-கடா. 
சயிலம்‌-மலை. 
சயிந்தவம்‌ - குதிரை, தலை, இந்‌ 
அப்பு. - 
சரண்‌. கரல்‌, 
சரசு-மடு, ஓடை. 
சரணம்‌ - கால்‌, டைக்கலம்‌ 
இசை, மயிற்பீலி, எழத்‌ 
மிலத்தூர்‌, 


அடைக்கலம்‌, 


சரம்‌ - அம்பு, 
தனம்‌, 
பல்லு. 
சரதம்‌- உண்மை. 
சரணாயுதம்‌-கொக்கு. 
சரடம்‌-ஒர்தி, 
சரபம்‌-சிம்புள்‌, வரை. 
சரவணம்‌-காணல்‌. 
சீராவம்‌-அகல்‌, இசை, தாவடி 
லாகல்‌. 
சரோருகம்‌-தாமரை. 
சராசனம்‌-வில்லு. 
சரேலென்றிட்டல்‌ - அனுகரண 
வோசை. 
சரி-சந்தனம்‌, கற்பூரம்‌, கைவளை, 
சமன்‌, கடல்‌, மழை, வழி, 
சரிசை-பிச்சை. 
சரியை-பிச்சை. 
சரிதை-ஈல்லொழுக்கம்‌. 
சரிசபம்‌- தவளை, 
சரிதை-ஒழுக்கம்‌. 
சரித்தல்‌- நடக்கிறது. 
சரிதல்‌-சாய்தல்‌. 
சரை-ந(ர)ிரை., 
சருக்கம்‌- நூல்முடிவு. 
சரு-சோறு, தெய்வவுணவு. 
சருவம்‌-சருவசட்டி, பாளை. 
சருமம்‌-கோல்‌, 
சலசம்‌-காமரை. 
சருத்‌ இ-தகிற்கொடி., 
சல்லபம்‌-முட்பன்‌ றி, 
சல்லி-வடம்‌, ரை, தேருருள்‌, 
உழ்வீடு, 
சலசை-லெட்சுமி. 
சலசலோசனன்‌-விண்டு. 
சல்லியம்‌-முட்பன்‌ நி. 
சல்லியன்‌-வெள்ளிபகவான்‌. 
சல்லிசி-ஆத்திமரம்‌, 
சலவர்‌-நெய்தல்நிலமக்கள்‌, 


அடர்‌, காணம்‌ 


55» 


நரசியோட்டம்‌, | சலசரம்‌-மீன்‌, பீனவிராசி, 


சலராசி-கடல்‌. 

சலநிதி-கடல்‌. 

சலதி-கடல்‌. 

சல[பம்‌]-விட்டில்‌. 

சலாலை - அகன்மணி, இருப்பு, 

நாராசம்‌, தவளம்‌, ஈன்மணி. 

சலாங்கம்‌-பொய்யாப்புள்‌. 

சல்லரி - பலவகை வாச்சியம்‌, 
திமிலி என்னும்‌ வாச்சியம்‌, 

சல்லம்‌-கரடி, 

சல்லியகரணி - தைத்த ஆயுதங்‌ 
களைத்‌ தணிக்கப்பட்டது. 

சலஞ்சலம்‌ - வலம்புரிகள்‌ சூழப்‌ 
பட்டது. 

சலன [ன்‌*]-கரற்று, 


| சலனம்‌-பாதம்‌, 


சலம்‌ - நீர்‌, கோபம்‌, ௪, 
விட்டில்‌, மலை, வஞ்சனை, 
வயிரம்‌, பொய்‌, கரடி. 

சலியன்‌-மலைமீர்‌. 

சலதி-கடல்‌. 

சலிலம்‌-நீர்‌. 

சலிகம்‌-பூசல்‌. 

சல்லாபம்‌-விரும்பிய பொருள்‌. 

சவட்டல்‌. அடித்தல்‌, கொலை 
செய்தல்‌. 

சவலம்‌-நிறைவேறல்‌., 

சவரி-கவரிமா, கெருடன்‌, மால்‌, 
சனி. 

சவலை. மீன்‌. 

சவனன்‌-வஞ்சகன்‌. 

சவரர்‌-வேடர்‌. 

சவனம்‌-பிணம்‌, பேய்‌, விட்டில்‌, 

சவ்வனகரணி - மேல்‌ 
விரரண*]ங்களைத்‌ தீர்க்கப்‌ 
பட்டது. 

சவவு-மூஞ்சுறு. 

சவிதா-ஆதித்தன்‌, நாரணன்‌, 


54 


சவீ-அளகு, மணிக்‌ கோ(ர்‌)வை, 
காந்தி, பிறபை. | 
சவிசேடம்‌-பேதம்‌. 
சவசம்‌-பணிகம்‌. 
சவுரி - சனி, திருமால்‌, அற்றை, | 
கண்ணன்‌, நமன்‌. 
சவுண்டிகர்‌-கள்ளுவிற்போர்‌. 
சவுரியம்‌-வீரம்‌, 
சவுமன்‌-புதன்‌. 
சவை-திரண்டோர்‌. 
சவைமகள்‌-மிதுனம்‌. 
சழக்கு-குற்றம்‌. 
சழுக்கிவேந்தன்‌ - குறுநில 
மன்னன்‌. 
சற்பம்‌-அகங்காரம்‌, பாம்பு. 
சற்சரை-பீணர்‌ வடிவு. 


சறுவன்‌ - சகலலோகமும்‌ வரம்‌- 
பழியாமற்‌ காக்கிற 
விட்டுணு. 

சன்‌ மலி-இலவமரம்‌. 

சனவிசம்‌-காந்தி, 

சனபதை-நாடு. 

சனனம்‌- பிறவி. 


சன்னத்தம்‌-ஆயத்தமானோன்‌. 

சன-வியாளம்‌. 

சனி - குற்றம்‌, நீழ்மை, சனி, 
மகம்‌, 

சனிப்பு-பிறவி. 


சனியர்‌-கீழ்மக்கள்‌. 
சனம்‌-கூட்டம்‌. 
சன்னம்‌-கலிப்பு. 

சனகன்‌ -தகப்பன்‌, சனகராசன்‌, 


சக ரம்முற்றும்‌ 
சகர இகரம்‌ 
சிகண்டி - மயில்‌, மவுலி, அலி, , சிகி-மயில்‌. 
இராகத்திலொன்று,| சிகுவை-நாக்கு. 
வியாழம்‌. சிகை - ஆண்மயிர்‌, உச்சிமயிர்‌, 
சிகரி - எலி, கோபுரம்‌, மலை, | சமனிக்கை, கொல்ல னுலை. 


நரரை, அங்காடி. 
சிகழி-மயிர்முடி, மாலை, அணி 
யப்பட்டது, வாசிகமாலை. 
சிகரம்‌ - கவரி, உறி, கரகம்‌, ! 
அவலை, மலை, மலையுச்சி, | 
கீரை, சென்னி, உலம்‌, 
சிகச்சி-நெருப்பு. 
சிக்கம்‌-உச்சிமயிர்‌, சீப்பு, உறி, 
தலைக்கவசம்‌, மெலிவு. 
சிக்கரம்‌-கள்ளு. 
சிக்கிரி-ஓர் மரம்‌, 
சிக்கடி-௮வரை, பயறு. 


சிக்கல்‌- -இகாத்தல்‌. 
சிகாவளம்‌-மயில்‌, 
சிங்குதல்‌-கெடுதல்‌, 
சிங்கல்‌-குறைதல்‌. 
சிங்களம்‌-ஈளனாம்‌. 
சிங்கம்‌-சீயம்‌, 

சிங்கத்‌ துவசன்‌-வீமசேனன்‌. 
சிங்கி-ஈஞ்சு. 
சிங்கிலி-பறவை. 
திறார்‌ - பிள்ளையள்‌, 


வண்மை, 
வழக்கு. 


சிழை - சிக்கு, காவல்‌, பறவை 
யிறகு, பக்கம்‌, வேறிடம்‌. 
சிறுசொல்‌-பழித்தல்‌. 
சிறுவிதி-வீரபத்திரன்‌. 
சிறுகால்‌-தென்றல்‌. 
சிறுரொமம்‌-நூறு குடியுள்ளது. 
சினகரம்‌-கோயில்‌. 
சினவரன்‌-அருகக்‌ கடவுள்‌. 
சனந்தவீர்ந்தோன்‌ - புத்தக்‌ 
கடவுள்‌. 
சினவுதல்‌-உயுத்தம்‌. 
சினம்‌-கோபம்‌. 
சின்னம்‌-சிதறப்பட்ட து, 
அழகு, உளப்பட்ட 
வாச்சியம்‌,அரைப்பாளம்‌, 
அற்பம்‌. 
சினன்‌-புத்தன்‌. 
சினை - ௧௫, மரக்கோடு, பூ 
மொட்டு, கள்ளு, உறுப்பு, 
முட்டை, மீன்‌, பெருகுதல்‌. 
சினேம்நிரன்‌-அருநக்கடவுள்‌. 
சனேகம்‌-அபிக்கம்‌. 
சிசுபாலன்‌-இடைவள்ளல்‌. 
சஞ்சு ம...ப-பீரசாபதி ஆக்கிய 
விட்டுணு. 
சிஞ்சி-தாய்‌. 
சிஞ்[சி*]னி-வில்லின்‌ காண்‌. 
சிட்டி[த்‌*] தல்‌-படை த்தல்‌. 
சிதடி-சில்லூறு, குருடி. 
சிதல்‌-சிவற்குருவி, கறையான்‌. 
சிதலை - கறையான்‌, கெ[ல்‌*]லு, 
கோய்‌, துணிதல்‌, செல்‌. 
சிதர்‌-வண்டு, துவலை, சிந்துதல்‌, 
உறி. 
சிதடன்‌-குருடன்‌, மூடன்‌. 
சிதறுதல்‌-தூவுதல்‌. 
இதன்‌ - வெள்ளி, 
மேகம்‌, குளிர்ச்சி. 
சிதவல்‌-சீரை, 


சந்திரன்‌, 


55 


சிதார்‌-8ரை. 
சிதறி-மேகம்‌, தாளம்‌, 
தண்ணுமை, வாச்சியம்‌. 
சிதம்‌-வெள்ளை, ஞானம்‌, செயம்‌, 
நக்கெத்திரம்‌. 
சிசம்பி-குணமின்மை. 
சித[க]ம்‌- தூக்கணங்குருவி. 
சித்‌ இ-பெய்‌, முத்தி... 
சித்‌ இிரன்‌-தைச்சன்‌, ஓவன்‌. 
சித்திரம்‌ - காடு, ௩ல்லாடை, 
அழகு, விம்மிதம்‌, ஏரண்‌ 
டம்‌, மெய்யேபேரலப்‌ 
பொய்யுணர்த்தல்‌, கோல்‌, 
வடிவு. 
சித்திரப்படம்‌-பொத்தகம்‌. 
சித்தை-&ழ்மக்கள்‌. 
இத்திலிகை-நல்லாடை. 
சித்தம்‌-மனம்‌. 
இத்தன்‌ - புத்தக்கடவுள்‌, கேத்‌ 
திரபாலன்‌. 
சித்தசன்‌-காமன்‌. 
சித்திரபானு - ஆதித்தன்‌, 
அக்கினி. 
சித(.ற்‌) தல்‌-தூவல்‌. 
சித்திரை-மாதம்‌, காள்‌. 
சித்திரகாயம்‌-புவி. 


| சித்திரபுங்கம்‌- அம்பு. 


சித்திரவெளா - கொல்லி 
இராகம்‌. 

சித்தரத்தம்‌-கடுகு. 

சிதைத்தல்‌ - அழித்தல்‌, ஒலித்‌ 
தல்‌. 

சிதைவு-கேடு, தேய்தல்‌, 

சிதி-கறுப்பு, இது வியாக்யா 
னத்துக்குள்‌ கண்டது. 

சிந்து- மாயன்‌, குறள்‌, கடல்‌, 
ஆறு, சிவப்புகிறம்‌, தண்‌ 
ணீர்‌, முச்சீர்‌, வெட்சிமரம்‌, 


55 


சிந்துரம்‌ - ஆனைமதம்‌, திலகம்‌, | 


இவப்‌(பு*], புளி, ஆனை. 
சிந்‌ தூரம்‌-வெட்௫ி, சிர்‌. துருணம்‌, 
பொட்டு, செம்மை, செங்‌ 
இடை. 
சிந்துவாரம்‌ - வெண்ணொச்சி, 
வில்லு. 
இந்தர்‌-கொடியன்‌. 
சிந்தை-மனம்‌, நினைவு. 
சிந்தம்‌-புளி. 
சிந்தகம்‌-புளி. 
சிர்தித்தல்‌-ஙினைத்தல்‌. 
சிப்பியர்‌-கண்ணாளர்‌. 
சிம்மை-வரைப்பயறு, 
சிம்புளானோன்‌-விரபத்திரன்‌. 
சிம்புளி-செம்படாம்‌. 
சிமீ-உச்சிமயிர்‌, உறி, கீள்வீடு. 
சிமிழ்த்தல்‌-கட்டுதல்‌. 
சிமையம்‌- இமவான்‌, பறுவதம்‌, 
மலையுச்சி, மலை. 
சிரவம்‌-கவுதாரிக்‌ குருவி. 
சிரே(ர)ணி-ஆயர்வி தி, 
சிரற்றுதல்‌-எழுத்தோசை, 
சிரதரம்‌-கழுத்து. 
சிரம்‌-தலை, நெடுங்காலம்‌. 
சரவணம்‌-இருவோணம்‌. 
சிரலை-சிறுபயறு, 
சிரல்‌-முடிவிடம்‌, பறவை, உளர்‌ 
தல்‌, கவுதாரி. 
சிரகம்‌-கரகம்‌, தலைக்கிடு கவசம்‌. 
சிரோந்தம்‌-மயிற்செறிவு. 
சிரை-௩ரம்பு, மரவுரி. 
சிரற்றல்‌ - எழுத்தோசை, ஒலித்‌ 
தல்‌. 
சிருமாலன்‌-ஈரி. 
சிருங்கம்‌-விலங்கின்‌ கொம்பு. 
சிருங்காடகம்‌-நாற்கால்‌ சந்தி. 
சிருங்கலை-குதிரைக்‌ காற்றை. 
சிலம்பி-சிலந்தி. 


சிலதையர்‌-ஏவல்‌ செய்வோர்‌, 
சிலகம்‌-சட்டுவம்‌. 
சிலதன்‌-பாங்கன்‌. 
சிலதர்‌-சேடியராய்‌ வேலை செய்‌ 
வோர்‌. 
சில(த்‌)தியர்‌-வேலை செய்வோர்‌. 
சிலதி-கோழி. 
சிலட்டியர்‌-வணிகர்‌. 
சிலவர்‌-வேடர்‌. 
சிலம்பு - மலை, ஓலி, காலணி, 
பரிபுரம்‌, பரிசை. 
சில[ாச]வட்டம்‌-சாணைக்கல் லு. 
சிலம்பன்‌ - குறிஞ்சிவேர்தன்‌, 
கந்தன்‌. 
சிலம்பல்‌-ஒலித்தல்‌. 
சில்லம்‌-தேற்றாமரம்‌, சின்னம்‌. 
சிலும்பல்‌-ஒலித்தல்‌. 
இ்‌இி-வியாதி, சம்‌ இில்தண்டு, 
சிலை-கோபம்‌, மலை, வில்லு, 
சிரணகல்‌-ஒலி, தனுவிரரசி, கல்‌. 
சிலைத்தல்‌-ஓ[லித்‌ க*]ல்‌. 
சிலீமுகம்‌-வண்டு, அம்பு, முலைக்‌ 
கண. 
சிலோச்சயம்‌-மலை. 
சிலீ[ர்‌*] த்தல்‌-சளிர்த்‌ தல்‌. 
ஸ்ஸ்‌ - சிள்வீடு, பரா)ண்டை 
யனுங்குருவி, தூர்த்தை. 
சில்லி-தேர்க்கால்ச, ர கில்‌ 
வீடு, சிறுகீரை, வட்டம்‌. 
சில்விகை-கி அக்ரைல்லாடை, 
சிள்வீடு. 
சில்லார்‌-ஐட்து 
பொதுமக்கள்‌. 
சிலாகை-சூரியகாந்தம்‌, தெய்வ 
கணம்‌, மணிப்‌ பொதுப்‌ 
பேர்‌, சந்திரகார்கம்‌, 
இரு[ம்‌*]பை வாங்குமணி, 
கொல்லனுலை. 


ரிலத்துப்‌ 


| சிலேகம்‌-சிர்‌ தூரம்‌, 


இவணல்‌-கூட [ல்‌]. 
சிவிறி-துருத்தி. 
சிவல்‌ - கவுதாரி, 
மேடு. 
இவை-மரவேர்‌, பாறுவதி, ஓரி. 
சிவேதை-பகன்றைப்‌ பூ; தென்‌ 
திசை. 
சிவப்பு-ரிறம்‌, சினத்தின்‌ 
குறிப்பு, சிவீளிகை. 
சிவணல்‌-பொருநக்துதல்‌. 
சிவத்தல்‌-கோபம்‌. 
திவகதி-புத்தக்டைவுள்‌. 
சிவம்‌-ஈன்மை, முத்தி, சுத்தம்‌. 
சிள்வீடு - சில்லூறெனும்‌ 
பறவை. 
சிவன்‌-விட்டுணு, ருத்திரன்‌. 
சிள்‌-அரவாரம்‌. 
சிறுதாரை- அருத்தி. 


சிவற்குருவி 


57 


சிறுகுதல்‌-குறைதல்‌. 
சிறுகாடு-செங்கருங்காலி. 
சிறுவன்‌-பு தல்வன்‌. 
இறுவி-புதல்வி. 
இறுமை-கீழ்மக்கள்‌ , 
வறுமை, துக்கம்‌. 
சிறுமன-செதங்கை. 
சிறுபுறம்‌-பிடர்‌, 
சிற்றூர்‌-கு.றிஞ்சிிலத்தூர்‌. 
சிறுமா-செங்மருங்காலி,. 
சிறுமி-பெண்‌. 
சிறுகுடி-ஊர்‌. 
இறப்பு இல்லா தாள்‌-மூதேவி., 
சிற்றில்‌-கூரை. 
சிறுபறை-கெய்தற்பறை, அடி 
யெனும்‌ வாச்சியம்‌. 
சிறக்கணித்தல்‌ - கடைக்கணித்‌ 
தல்‌. ்‌ 


சிறியது, 


சிறுவரை-சிறுபொழுது, சிறு த தல களி 
மலை, காலவிரைவு. சிறந்தோர்‌-சுற்றம்‌. 
சிறுமுலகம்‌-திற்பலி. சிறப்பு-மிகுதி. 
சிகரம்‌ முற்றும்‌. 


சகர உகரம்‌ 


சுக்லெம்‌-வெள்ளை, இந்திரியம்‌. 
சுகுமாரன்‌-மென்மை. 
சுரிர்‌-உட்டுனை வடிவு. 
சுகன்‌-வெள்ளி, கிளி. 
சுகம்‌-இன்‌ பம்‌, கிளி. 
சுக்கிரன்‌-வெள்ளி, 
சுகுர்த.ம்‌- தருமம்‌. 
சுக்கை-ஈக்கெத்திரம்‌, மாலை. 
சுச்சு-சுண்டிப்பூடு. 
சுங்கன்‌-வெள்ளி பகவான்‌. 
சுங்கம்‌-உலடிறை, 


8 


சுசி - வெண்மை, தீ, 

கோடை... 
சுடாரி-கவசம்‌, 
சுடர்‌-ஆதித்தன்‌, மதி, அக்கினி 

பதியும்‌ விளக்கு, ஒளிர்தல்‌, 

இபம்‌. 
சடரவன்‌-ஆதித்தன்‌ , 
சுடர்க்கடை-மயில்‌, மின்மினி, 
சுடர்தல்‌-ஓளிவிடுதல்‌. 
சுடலை-சுடுகாடு, 


சுத்தம்‌, 


58 


சுட்டி - நுதற்பட்டம்‌, நாக்கு, 
தலைச்சுட்டி, நுதற்குறி. 

சுட்டி-குறித் திடல்‌. 

சுடிகை - நுதற்சுட்டி, 
கிரீடம்‌. 

சுடினை-ஈட்டி, கை, குயக்கலம்‌. 

சுட்டுப்‌ பேர்‌-அக்கொற்றன்‌, 
இக்‌ கொற்றன்‌, உக்கொற்‌ 
மன்‌. 

சுடுவனம்‌-உ திரம்‌. 

சுடுகிலம்‌-சுடுகாடு. 

சுடு-*ம்மாடு. 

சுணங்கு - தேமல்‌, முலை 


உச்சி, 


மேற்றோன்றுங்குறி, நிறம்‌. | 


சணங்கன்‌-நாய்‌, 
சுண்டன்‌-சதையம்‌, காஞ்சூறு, 
சுண்ணம்‌-புழுதி. 

சுண்டி;சுக்கு. 
சுண்டை-பச்சிலைப்பூடு, கள்ளு, 
சுதண்‌-மகன்‌. 
சுதற்கரன்‌-சந்திரன்‌. 
சுதிதிகை-அகலெனும்‌ பாத்தி 
ரம்‌. 

சுதம்‌-கேடு, அவதாரம்‌. 

. சுதை - சுடுசுண்ணச்‌ சாந்து, 
அழுது, குணமில்லாப்‌ பசு, 
அக்கினிபகவான்தேவி, 
மகள்‌. 

சுதரிசனம்‌-சக்கரம்‌, 
சத்‌. தி-சங்கு, அகலெனும்‌ மண்‌ 
கலம்‌, சுத்தம்‌. 


சுத்தம்‌-கருத்து, பவுத்திரம்‌, 
தருப்பை, 

சுந்தரி-இக்திராணி, சூஞ்குறு, 
அற்கை, பெண்‌. 


சுந்தரம்‌-அமகு. 

சுபம்‌-சத்தம்‌, வெள்ளை றம்‌, 
அழகு. 

சுப்பிரம்‌-வெள்ளை நிறம்‌, 


சுமனசம்‌-மலர்‌. 
சுமம்‌-மலர்‌, 
சுமடு-சும்மாடு. 
சுமை-சும்மாடு. 
சுமடர்‌-கண்மக்கள்‌, 
சும்பு-குடம்‌. 
சுமாலி-கள்ளு. 
சும்மை-ஆரவாரம்‌, காடு, ஊர்‌, 
நெருக்கம்‌. 
சுயோகனன்‌-திரியோதகனன்‌. 
சுயோகி-கள்ளு. 
சரம்‌- காடு, கரிந்த காடு, 
வெதுப்பு, வெப்பம்‌, வழி, 
அரநெறி. 
சுரதம்‌-புணர்ச்சி. 
சுரா்குரு-பூசகாள்‌. 
சுரர்‌-தேவர்‌. 
சுரர்மரம்‌-கற்பகதரு. 
சுரர்ஈதி-கங்கை. 
சுரிகை-உடைவாள்‌, கவசம்‌. 
சுரிமுகம்‌-சங்கு, ஈத்தை. 
சரி-நரி, கைவளை 
சுரியல்‌-ஆண்மயிர்‌, மாதர்‌ மயிர்‌ 
நீர்ச்சுழி, சுழற்றல்‌. 
சுரை-முகம்‌, நாய்‌, சுரைப்பூடு, 
பச, கள்ளு, உட்டுளை 
வடிவு, ஆவின்முலை, 
சுருக்கல்‌-கட்டுதல்‌, மாலை. 
சுருதி-வேதம்‌, ஒலி. 
சுருங்கை-நுழைவாயில்‌, கரந்து 
பண்ணுங்‌ கற்படை. 
சருதம்‌-விரைவு, அக்கம்‌. 
சருங்கல்‌-குறை தல்‌, 
சுருக்கு-ரெய்த்‌ துடுப்பு. 
சுருவை-நெய்த்‌ துடுப்பு, 
சு௫ம£ரம்‌-சரண்டான்‌, 
மூஞ்சூறு. 
சுருள்‌-மாதர்மயிர்‌, தாமரை 
மலரினிதம்‌, 


சரும்பு-ஈரண்‌, வண்டு. 
சுலவல்‌-சுழற்றுதல்‌. 
சுலனி-கள்ளு, முஅகு. 
சுலவுதல்‌-சுழழ்‌.றி. 
சுலன்‌-அங்கி. 
சுல்லி-௮/[டுப்பு*] 
சுலு-செ[ம்பு* ] 
சுலோபம்‌-எறும்பு. 
சுலோகி-கள்ளு. 
சுல்லு-வெள்ளி. 
சுவடு-இரண்டு, அடி.ப்பாடு. 
சுவணம்‌-பொன்‌. 


சுவல்‌-பிடரி, மேடு, கொல்லை, 
புயத்‌ துமெலிவு. 

சுவா-நாய்‌, அக்கினிபகவான்‌ 
தேவி. 


சுவவு-பறவைகளின்‌ சூக்கு. 
சுவரகதம்‌-கிளி, வருத்தம்‌, 
மாற்றுதல்‌. 
சுவல்‌-புள்ளின்‌ மூக்கு. 
சுவற்குகம்‌-சுண்டன்‌, 
சுவாகு-எறும்பு, தவளை. 
சுவாமீ-சுப்ரமணியன்‌, பொன்‌, 
ஆசான்‌. 
சுவன்றம்‌-பொன்‌. 
சுவாலை-எழுகிற அக்கினி. 
சவலை-அரசமரம்‌. 


99 


சுவிகை-கள்ளு. 
சுவை-இனிமை 
சுவற்கம்‌-தேவலோகம்‌, முலை. 
சுவப்பிரம்‌-நரகம்‌. 
சுவேதம்‌-வெள்ளை நிறம்‌, வேர்வு, 
சேரன்மாலை. 
சுவு-காற்று, ஏற்றை. 
சுவேதவாகனன்‌-அருச்சுனன்‌. 
சுவா தர்‌-கள்ளுவிற்போர்‌. 
சுவாதம்‌-மூக்கு. 
சுழல்வு-சு ழலுதல்‌. 
சுழல்படை-பார[ர*]வளையம்‌. 
சளி-கள்ளு. 
சுள்ளி-ஞாழல்மரம்‌, மராமரம்‌. 
சுளகு-மு.றம்‌, வீசாகநாள்‌. 
சுளி-களை, வட்டம்‌. 


சுற்று-கோட்டை, வட்டமிட்‌ 

டோடல்‌. 
சுற்றுதல்‌-வரைதல்‌, சுழற்றல்‌. 
சுற்பம்‌-செம்பு. 


சுற்றம்‌-வெம்‌ துக்கள்‌. 
சுறு-மகரராசி. 
சுற்கம்‌-தளகு. 
சுறு-வேதனை. 

சுன (ங்‌) கன்‌-காய்‌. 
சுனை-குளம்‌, 
சுனாசி-இற்திரன்‌. 


சுகரம்‌ முற்றும்‌ 


சகர எகரம்‌ 


செக்கராகம்‌-சவப்புஙிறம்‌. 
செக்கர்‌-சிவப்புகிறம்‌. 
செகல்‌-தோள்மேல்‌. 
செகை-உடற்றமும்பு. 
செகம்‌-பூமி, குதிரைப்பிடரி. 
செகுத்தல்‌-அழித்தல்‌. 
செகுமணி-வை ரமணி. 
செக்கர்வானிறத்தன்‌-வீர 
பத்திரன்‌. 
செங்கனி-மரத்தின்‌ தொ. 
செங்குவளை-நீலோற்பலம்‌. 
'செங்கமலை-சதேவி. 
செங்கிடை-சிவந்த கிடைச்சு. 
செங்கோடு-செருந்தி(ல்‌) மரம்‌, 
செங்கொல்லு-பொன்‌. 
செங்கோற்கடவுள்‌-காலன்‌. 
செங்கதிர்‌-ஆதித்தன்‌. 
செங்கை-கணைக்கால்‌, 
கை, திழுவாதிரை. 
செச்சை-கலம்பகம்‌, வெள்ளாட்‌ 
டேறு, தேய்வை, வெட்சி, 
செண்ணம்‌. 
செண்டாயுதன்‌-அய்யஞர்‌. 
செண்டு-ருதிரை வையாழிவீதி. 
செடசெடென்றது-உரோதப்‌ 
பட்டது. 
செஞ்சல்‌-சிவப்பு. 
செண்ணம்‌-தெய்வைவடி வு, 
வெட்சிமரம்‌, செறிகுளம்பு, 
செண்பகம்‌-சண்பகமரம்‌. 
செஞ்சாந்‌ து-குங்குமம்‌. 
செஞ்சுடர்‌-அக்கினீ. 
செட்டியறுதொழில்‌-ஓதல்‌, 
வேட்டல்‌, ஈதல்‌, உளவு, 
பசுக்காவல்‌, வாணிகம்‌. 
செட்டி-அறுமுகன்‌, வணிகன்‌. 


உள்ளங்‌ ! 
| செப்பம்‌-வழி, நடுநிலை, தெரு, 


\ செடி-காடு, குணமின்மை, 


பாவம்‌. 
செதிழ்‌-மரத்தின்காழ்‌, 
கொட்டை. 
செதும்பு-சகதி. 
செதுக்கு-சோகு, பூதம்‌, சந்தி, 
பொல்லாப்பு. 
செத்து-கருத்‌து, உவமை, 
ஐயம்‌, உறுப்பு, அசைச்‌ 
சொல்‌. 
செந்தா து-பொன்‌. 
செந்தனை-கம்பம்புல்‌ 
செந்‌ து-சிவப்பு, ஈரகம்‌, சீவன்‌, 
ஓரி, அணு. 
செந்தூரம்‌-குறிஞ்சியாள்‌. 
செந்துறைப்பாட்டு-ஆடற்‌ 
கேற்பது. 
செந்துருதி-இராகம்‌. 


நெஞ்சு, செவல்‌. 
செப்பல்‌-சொல்லல்‌. 
செம்பாலை-பாலைகிலத்தியாழ்‌. 
செம்புலம்‌-போர்க்ரளம்‌, பாலை, 
போர்‌ செய்பாலைரிலம்‌, 
செப்பு-சிவப்பு, மிகவும்‌ சிவப்பு. 
செம்படாம்‌-கம்பிளி. 
செம்மை-பெருமை, சிவப்பு. 
செவ்வை-கொபபெ...... ஈ, நாடு, 
ஓலி, நீழம்‌. 
செம்பஞ்சு-௮[ல*]த்தகம்‌, 
செம்பு-பொன்‌, 
பிரம்‌. 
செம்மணீ-மாணிக்கம்‌. 
செம்பொறி-இலாஞ்சினை. 
செம்பாலை-இரத்தம்‌, 


நாவல்‌, தாம்‌ 


செம்மல்‌. இறைவன்‌, பழம்‌ 


பூ, வீரர்‌, புத்திரர்‌, 
பெருமை, ினேர்திரன்‌, 
இறந்தோர்‌, எல்லா 
முடையோர்‌. 


செம்மலாப்பு-அகமலர்ச்சி, 
செம்பியன்‌-சோழன்‌, முதல்‌ 
வள்ளலிலொருவனும்‌. 
செம்மரத்தம்‌-ம(ர)க்‌தாரம்புட்‌ 
பம்‌, செம்மரியாடு. 
செம்மித்தல்‌-தங்கல்‌. 
செம்போத்‌து-வெண்குருகு. 
செம்பொன்‌-திரவியம்‌. 
செய்யல்‌-சகதி. 
செய்யோன்‌-புத்தக்கடவுள்‌. 
செயிர்‌-குற்றம்‌, சினம்‌. 
செய்யழுகு-அம்புரம்‌. 
செய்‌-வயல்‌, இளமை, அழகு. 
செய்யுள்‌-பாட்டு. 
செயலர்‌-சத்‌.துரு. 
செயின்‌ றவன்‌-புத்தக்‌ கடவுள்‌. 
செயல்‌-சேறு, ஒழுக்கம்‌, காவல்‌, 
தொழி(தல்‌. 
செயலை-பிண்டிமரம்‌. 
செய்‌ இ-ஓழுக்கம்‌. 
செருக்கு-உல்லாளித்தல்‌, 
மயக்கம்‌, உள்ளக்களிப்பு. 
செருகர்‌-வீரர்‌. 
செருத்தல்‌-முலையிற்சுரப்பு. 
செரு-பூசல்‌. 
செருந்த-வாட்கோரை. 
செலவு-வழி ஈடக்கிற து. 
செல்லல்‌- ன்பம்‌. 
செலல்‌-ஈடக்கிற து. 
செலுத்தல்‌-கடாவுகல்‌. 
செலவிடுதல்‌ - வெட்டல்‌. 
செல்‌-மேகம்‌, வேல்‌, இடிப்பு, 
கறையான்‌, ஏவல்‌. 
செல்வம்‌-சவகுதலவி, 


61 


செல்வி-திருமகள்‌. 
செல்வன்‌-புத்தக்‌ கடவுள்‌. 
செவிரம்‌-பாசி. 
செவிடு-திரள்‌ வடிவு. 
செவ்வி-அழகு, அழிவு, காலம்‌, 
செவலைஅசோகு. 
செவிழியர்‌-பாணர்‌. 
செவி-கல்வி, காது. 
செவிமலர்ப்பூ-கன்னா வசுமான 
வணி 
செவு-செனனம்‌. 
செவிடர்‌-முடவன்‌. 
செவ்வழிப்‌ பாலை-பாலை நிலத்தி 
யாழ்‌. 
செவ்வீ-... . 
செவ்வல்லி-செங்குமுதம்‌. 
செவ்வை-திருகலற்றுச்‌ 
செவ்வேக்‌-இருக்கிற து. 
செழுகம்‌-அட்டை. 
செழுநீர்‌-இணறு. 
செழுமை-வழமை, 
சிதல்‌, அழகு. 
செழுத்தல்‌-அழித்தல்‌. 
செறுமை-துன்‌ பம்‌. 
செறிவு-அடக்கம்‌, மறைவு. 
செற்றார்‌-சத்‌ தருக்கள்‌. 
செற்றல்‌-மேடு, செறிவு. 
செற்றம்‌-கோபம்‌. 
செறுனர்‌-௪,த்‌ அரு, கருத்து. 
செறுதொழிலோர்‌-வீரர்‌. 
செறி-பெருகல்‌. 
சென்னியர்‌-பாணர்‌, கூத்தர்‌. 
சென்னீர்‌-உதிரம்‌. 
சென்னியம்‌-கூத்து. 
சென்னி - தலை, சோழன்‌, 
பாணன்‌, அசுவதி. 
சென்மம்‌-பிறப்பு. 
செனனம்‌-பிறப்பு. 


கொழுப்பு, 


செகரம்‌ முற்றும்‌ 


சகர ஓகாரம்‌ 


சொக்கு-அழ்கு. 

சொற்கம்‌-முலை, தெய்வலோகம்‌. 
சொன்னார்‌-தட்டார்‌. 
சொன்னி-பனம்பழம்‌, 
சொன்னல்‌-சோழம்‌, இரும்பு, 
சொன்றி- சோறு. 
சொன்னம்‌-பொன்‌. 
சொற்றல்‌-சொல்லுதல்‌. 
சொன்மாலை-ஏற்றம்‌. 


சொல்லு-வார்த்தை. 

சொருவர்‌-குஞ்‌...... . 

சொரிதல்‌-மழை, சுழலல்‌. 

சொல்‌-நெல்லு, வார்த்தை, 
மார்பு. 

சொல்லே (£)ர்‌-உழவர்‌ 
மக்‌[இி*]ரிகள்‌. 

சொலித்திடல்‌-இட்டல்‌. 


சொகரம்‌ முற்றும்‌ 


ஞூகரம்‌ 


ஞுமலீ-நாய்‌, மயில்‌, கள்ளு. 
ஞவல்‌-நுளம்பெனும்‌ பறவை, 
ஞனம்‌. 
ஜெ மு(மிங்குதல்‌-அழுங்குதல்‌. 
கஞொகிழி-அக்கினி, நெருப்புறும்‌ 
விறகு, காற்சிலம்பு. 
ஜெகிழ்தல்‌- அலைதல்‌, 
கஞெகளம்‌-காற்சிலம்பு. 
கஞெலிகோல்‌-தீக்கடை கோல்‌. 
கெண்டு-கற்கடகராசி, ஈண்டு, 
ஜெம(ா)ர்தல்‌-அமர்தல்‌, 
கஞெதல்‌-கடைதல்‌. 
ஜெளிர்‌-உள்ளோசை. 


ஞெள்ளல்‌- ஆரவாரம்‌, ஓசை, 


வேற்றுமை, குறிப்பு, பள்‌ 
ளம்‌, மேன்மை, தெரு, வீதி, 
ஜெடுரல்‌-ஒலி, விரைவு, அச்சக்‌ 
குறிப்பு. 
ஞிமி௮ு-வண்டு, தேனீ. 
ஜெமிர்தல்‌- பாயல்‌, பரப்பு, 
மு.றிதல்‌, ஓசித்தல்‌, 
ஜொள்கல்‌ -மெலி, அச்சம்‌, 


சோம்பு. 

ஞோள்ளல்‌ - தெரு, மேன்மை, 
விரைவு, சோம்பு, 
உடன்படு, பூசல்‌, ஓலி, 


இசைத்தல்‌, கோய்‌, அச்சம்‌, 


ஞகரம்‌ முற்றும்‌ 


தகரம்‌ 


குகரம்‌-மயிற்சாந்து, 
கிடாய்‌, ஈயம்‌, தற்கொமலை. 

தகரல்‌-சிர்தல்‌. 

தகர்‌-மேடராசி, கிடாய்‌, 
மிருகத்தினாண்பால்‌, சுறா, 
அருவாடு, ஆனை, ஆளி 
யெனுநாலுமிருகத்‌தினண்‌ 
பால்‌. 

தகனன்‌-அக்கினி. 

தகனம்‌-வங்காரம்‌. 

தகடு-பூவிதள்‌, இலை, ஐமை. 

தக்கிரம்‌-மோர்‌. 

தக்கை-வாச்சியப்பொதுப்பேர்‌. 

தக-தக்க து. 

தகவு-தக்கத, விதி. 

தக்கது-வீதி, 

தக்கேதி-இராகம்‌. 

தீகழி-இடிஞ்சில்‌. 

தகமை-உரிமை. 

ததைதல்‌-செ.றி(த்‌) தல்‌. 

தகை-அமகு, பெருமை, 
தவனம்‌, அம்பு, பண்‌(ம்‌)பு. 

தகைப்பு-கோட்டைச்சுற்று, 
தவனம்‌. 

ககுணி [தம்‌*]-வாச்சியம்‌. 

தகுதி-ஆசாரம்‌, கோள்‌. 

தக்க.து-குணம்‌. 

தகுவர்‌-அசுரர்‌. 

தசனம்‌-பல்லு. 

தச்சன்‌-சித்திரை காள்‌, கண 
வாளன்‌, 

தீசுவர்‌-அகாசு 

தசும்பு-குடம்‌, பதுமை. 

தச்சு-கடாரம்‌. 

தசாங்கமாவது-ஆறும்‌, மலை 
யும்‌, யானையும்‌, குதிரையும்‌, 
ஊரும்‌, நாடும்‌, கொடியும்‌, 


நாற்றம்‌, 


முரசும்‌, தாரும்‌, ஆணையும்‌, 
தசாங்கமாம்‌ சின்ன 
மென்றும்‌ சொல்லும்‌. 

குசை-ஊன்‌, முடை, (தெண்டா 
யுதம்‌. 

தசகாமம்‌-பிற்குனன்‌, சுவேதவா 
கனன்‌, பார்த்தன்‌, சத்தி 
யவாசி, கிரீடி, விசையன்‌, 
தனஞ்செயன்‌, வீபற்சு, 
கிட்டிணன்‌, அருச்சுனனா 
கும்‌. 

தஞ்சம்‌-எளிமை, அடைக்கலம்‌, 
பெருமை, துணை, பற்றுக்‌ 
கோடு. 


தடம்‌-பெருமை, விளைவு, கோட்‌ 


டம்‌, மலை, புனற்கரை, 
உலகின்‌ பொதுப்பெயர்‌, 
பொய்கை. 


தடவுள்‌-இந்தனம்‌. 
தடவு-பெருமை, வேள்விக்குண்‌ 
டம்‌, தூபத்தட்டு, 
தடறு-பெருமை, வீழி, புடவை, 
ஆதித்தனுறை 
குட்டல்‌-தடை, கட்டில்‌. 
தட்டம்‌-பல்லுத்தட்டு, உண்‌ 
கலம்‌, தட்டுப்பாத்தோம்‌ 
பல்‌. 
தட்டகை-உண்கலன்‌, தேர்நஈடு. 
தட்டை-தத்தை, கிளிகடிகருவி, 
இணைத்தாள்‌, கோல்‌, முண்‌ 


டம்‌, மூங்கில்‌, கல்லெறி, 
கவண்‌. 

த(ட்‌)டாரி-வாச்சியப்‌ பொதுப்‌ 
பேர்‌. 


தடா-பானை, மீடா. 
தடாகம்‌-குளம்‌. 
தீடித்து-மீன்‌, 


64 


தடிக்து-மின்னிடிப்‌ பெரிகுள 
தீடினி-ஆறு, கமலை, வெட்டல்‌, 
தடி-ஊன்‌, தெண்டாயுதம்‌, 
உலக்கை, வில்லு, உடும்பு, 
மின்‌, வயல்‌, 
தட்டு- மறைவிடம்‌, வட்டம்‌, 
விளைதல்‌, தேர்ஈடு, பரிசை, 
முட்டு, சுழகு. 
தட்டல்‌-தடுத்தல்‌. 
குட்டி -காவல்‌. 
தணத்தல்‌-பிரித் தல்‌, இறத்தல்‌, 
நடக்கிறது. 
தணப்பு-மிங்கல்‌. 
தணியல்‌-கள்ளு, தாழ்தல்‌. 
தண்டாமை-நீங்கரமை. 
தண்டு-ஓந்தி, தெண்டாயுதம்‌, 
தண்டிகை, படை, வீணை, 
மிதுனராசி, பிண்டிபால 
மெனு மோராயுதம்‌, மலை, 
தண்டதரன்‌-கூற்றுவன்‌. 
தண்டித்தல்‌- வெட்டல்‌. 
கண்டம்‌-திரள்‌ படை, ஆனைப்‌ 
பந்தி, உள்ளறுதோல்‌, 
நுண்ணிமை, மிதுனம்‌, 
பிண்டிபாலம்‌ அம்பு, 
ஆனை சென்‌ றவழி, குடைக்‌ 
காடு, நாடு. 
தண்டார்‌-அசரர்‌. 
தண்ணம்‌-ஓர்கட்பறை, மழு, 
்‌ வாச்சியப்‌ பொதுப்பேர்‌, 
சிதம்‌, 
தண்‌-குளிர்ச்சி. 
தண்டலை-ஈந்தவனம்‌, 
தண்ணடை-இலை, காடு, ஊர்‌, 
மருதஙிலத்‌ அர்‌. 
தண்சோலை-தோப்பு, 
கயிலாயம்‌, 
தண்ணுமை-உடுக்கையெனும்‌ 
வாச்சியம்‌, 


கண்மை-எளிமை. 
தண்டொட்டு-ஓக்தி, தண்ணளி. 
தீத்தை-கிளி தழல்‌ கடி கோரல்‌, 
மூத்தாள்‌, களித்தாத்‌. 
தகர்தல்‌-சிர்‌ துதல்‌. 
தத்தல்‌-கடத்தல்‌. 
ததி-தயிர்‌. 
ததைதல்‌-நெருங்குதல்‌. 
ததியா-பாகவதர்‌, 
தம்தாவளம்‌-ஆனை. 
தந்து-நூல்‌, சாத்திரம்‌, உள்ளக்‌ 
களிப்பு. 
தந்தாபரணம்‌- தந்தப்பணி., 
திர்தி-ஆனை, பாம்பு, பிடிஆனை. 
தர்தம்‌-பல்லு, ஆனைக்கொம்பு. 
தர்திரி-மக்திரி, வீணை, வீணை 
நரம்பு. 


| தர்தை-அப்பன்‌. 


தட்திரம்‌-படை, பனுவல்‌. 
தீந்திரர்‌-கந்திருவர்‌. 
தந்துரை-பாயிரம்‌. 
தந்தகுகம்‌-பாம்பு. 
தபதியர்‌-தச்சர்‌, கண்ணாளர்‌. 
தீபனன்‌-அல்வினி, ஆதித்தன்‌. 
தப்பல்‌-பிழைத்தல்‌. 
தபுதல்‌-கெடுதல்‌, சாதல்‌. 
தப்பறை-பொய்‌. 
தமம்‌-இருள்‌. 
தமர்‌-வெந்துக்கள்‌. 
தமால்‌-அக்கு, 
தமாலம்‌-பச்சிலை, மரம்‌, இலை, 
தமனியம்‌-பொன்‌, பிரமா. 
தம்மனை-தாய்‌. 
தம்மல்‌-மயிர்முடி. 
தம்‌-இடைச்சொல்‌, சாரிச்‌ 
சொல்‌. 
தீப்போமம்‌-ஆனை மதம்‌, 
தீமரம்‌-ஆரவாரம்‌, பே()ரொலி. 


தம்பம்‌-தூ(வுண்‌, சவரம்‌, 
அடைக்கலம்‌. 
தமிழ்‌-இனிமை, மீர்மை. 
தமிழ்மலை-பொதியமலை. 
தமிழ்நாடன்‌ - பாண்டியன்‌. 
தமிட்கூத்தர்‌-தோற்கருவி 
யிசைக்கும்‌ பேர்‌. 
தமி-தனிமை. 
தமிட்குரியோன்‌-வயிரவன்‌. 
தயித்தியர்‌-அசுரர்‌. 
தயங்கல்‌-வீளங்கல்‌. 
தயித்திரியம்‌- இரண்டாம்‌ 


வேதம்‌. 
தயா-இரக்கம்‌, அன்பு. 
தயித்தியர்வயிரி-விட்டு ணு, 
தரவு-வலி. 
தரணி-பூமி, மேடம்‌, மல்‌, 
இரவி. 
தீரங்கம்‌- நீர்த்திரை. 
தரம்‌-தருமம்‌. 


தரளம்‌-முத்து, உருட்சி, 
தீரணியுதையன்‌-ஆதித்தன்‌. 
தராசு-பரணிகாள்‌, நிறை, 
தராசு. 
தரவை-மதர்த்தல்‌. 
தரக்கு-புலி, 
தரித்திரி-பூமி. 
தீராதலம்‌-பூமி. 
குராதரம்‌-மலை. 
தரியலர்‌-பகைவர்‌. 
தீரிப்பு-நிச்சயம்‌, 
பொரித்தல்‌. 
தருணம்‌- இளமை. 
தீருமன்‌-கூற்று, 
திரன்‌. 
தருமராசன்‌-புத்தன்‌, சாலன்‌, 
தருமஈரள்‌-பரணிராள்‌. 
தருக்குதல்‌-ஈ[லி]தல்‌, 
தருப்பை-புல்லு. 
மி 


தங்கை, 


தன்மபுத்‌ 


. 65 


தருப்பணம்‌-கண்ணாடி, மாம 
லாடி. 

தருக்கல்‌-சாதல்‌. 

தரு-கற்பகம்‌, தேக்கு, மரப்‌ 


பொதுப்பேர்‌, உள்ளக்களிப்பு. 

தீருமராசன்‌-புத்‌ தக்கடவுள்‌. 
காலன்‌, சினவரன்‌. 

தருதல்‌-கொடை. 

தருமம்‌-ஈல்விடை. 

தலம்‌-பூமி, குலை, இலை, இடம்‌, 
ஆதித்தன்‌. 

தல்லாணம்‌-இராகம்‌. 


தலவி- இறைவி. 
தலைவன்‌-பத்த்‌[£*], வேந்தன்‌, 
எல்லாமுடையோன்‌. 


தலைகாள்‌ அச்சுவதி, 
காள்‌. 
தல்லு-புணர்ச்சி. 
தலையல்‌-மழை பெய்வனுவிடுதல்‌. 
தலை-முன்பு, சிரம்‌, உறைவிடம்‌, 


முன்னை 


ஆதி, தவனம்‌, மிகுதி, 
குன்றல்‌, இடவகைப்‌ 
பொறுப்‌ பேர்‌. 


தலைப்பூடல்‌-எ.திர்‌.தல்‌. 

துலைமை-முத(ல்ன்மை, தலை 
மேலாகும்‌. 

தலை-இழிப்பு; எழுமை. 

தவள ம்‌-வெண்மை, முல்லை. 

தவம்‌-மிகுதல்‌, குறைதல்‌, 
மோன்ப, இல்லற மலை. 

தவ்வை-பெற்ற தாய்‌, செவிலித்‌ 
தாய்‌, முன்பிறந்தாள்‌, 
மூதேவி. 

தவை-சோறு. 

தவா-வில்லு. 

தவன்‌-மிகுதி, குன்‌ றல்‌, 

தவறு-குற்றம்‌. 

தவல்‌-குற்றும்‌. 

தவர்தல்‌-தடைதல்‌, 


66 


தவி- சிலகம்‌, சட்டுவம்‌. 
தவிசு-தடுக்கு, மெத்தை, 
அசனம்‌, விதிர்த்தல்‌, 
அத்தல்‌, வீடுதல்‌. 
-தவன்‌-பத்தா. 
தீவவி-சட்டுவம்‌. 
- தவது-பீடம்‌. 
தவவு-மிகுதி, 
தளா-கூதாடு கவீறின்றாயம்‌. 
'தழல்‌-அக்கினி, கல்லெறி, 
கவண்‌, காத்திகை நாள்‌, 
இளி கருவி. 
தீழங்கல்‌-ஓலித்தல்‌, ஆரவாரம்‌, 
தழிஞ்சி-தழி, ' 
தழுவல்‌-அலிங்கனம்‌, கட்டல்‌. 
தழை-மரத்திளங்கொம்பு, இலை, 
மயிற்பீலி, கவிகை. 
தீளிமம்‌-அழ்கு, மெத்தை. 


தளம்‌-பூவிதள்‌, சாந்து, 
பொரு ப்படை, கவசம்‌, 
தாழி. 

தழிகை-உண்கலம்‌, 

தள(ப)ம்‌-சாந்தின்‌ பொதுப்‌ 
பேர்‌, 

தனை-கால்‌ விலங்கு, செய்யுட்‌ 


ட்‌, ஆண்‌ மயீர்‌,. சிலம்பு. 
தளவு-முல்லை. 
த.நிகை- “உளிக்கருவி, 
தற்பணம்‌-கண்ணாடி, அக்கம்‌, 
தெத்தம்‌. 


'தனு-வில்லு, 


“தீற்றல்‌உடுத்தல்‌, இத்தல. 


| கதி-தூண்‌, அண்டம்‌. 
தறிவடம்‌- கட்ட செறிந்த 
வூர்‌. 
! தறுங்கல்‌-ஜளி, 
தறுகண்‌ - தயிரியம்‌. 
தனஞ்செயன்‌ -அக்கினி, 
அருச்சுனன்‌. 
தனம்‌-முலை, பொன்‌, 
உமி, ஆவின்‌ கன்று. 
,கனபதி-சோமன்‌, குபேரன்‌. 
தீனத்தோர்‌-வணிகர்‌. 
தன்னை-தந்தை, முன்பிறக்தார்‌. 
தன்மை-சிறுமை, குலை, 
இயமம்‌, தழைதல்‌, 
கன்று, இயல்பு. 
தன்மை-இடைச்சொல்‌, 
பழமை, குணம்‌. 
குன்மை-சிறுமை, 
தனிமை-ஏகாந்தம்‌, 
பீன்மை, 


சாந்து, 


ஆன்‌ 
விதி, 


தமி, ஓப்‌ 


தனுவிராதி 
சிறுமை. 
தனையன்‌-தமையன்‌, புத்திரன்‌. 
தணனையை-பு தல்வி. 
தகனையல்‌-மமை பெய்‌ துவீடுதல்‌. 
தின்மதெய்வதை- கள்‌ ட்ட 
தரித்தோன்‌. ஜீ 
தனை-அளவு. 2, ய 
தனித்தல்‌- .செமித்தல்‌, “த அத 
தனிரிலை-ஆ ய்‌ [த * ']மென்‌: ற 
்‌ வெழுத்து. .... 


தகரம்‌ முற்றும்‌, 


தகர இகரம்‌ 


திக்கு- இகைப்பு, திசை. 


திகழ்‌-நிறைதல்‌. 

தூரி-சக்கரம்‌, மூங்கில்‌, மலை, 
நாகரம்‌, தேர்‌, வண்டி, 
வட்டம்‌, 


திகம்பரன்‌-புத்தக்‌ கடவுள்‌. 
திசைச்‌ சொல்‌-வாள்த்து. 
திங்கள்‌-வெள்ளி பகவ ரன்‌, 
இளமை, சர்திரன்‌, மாதம்‌, 
மிருகசீரளகாள்‌. 
தடர்‌-மேடு. 
தட்டல்‌-திண்ணை, மேடு, உரல்‌. 
திடறு-மேடு. 
இட்கல்‌-அச்சம்‌. 
இடம்‌-உண்மை, திண்மை. 
திட்டி-கண்‌. 
இடுவி-கொம்பிலா விலங்கு. 
இடுதிதிடன்றல்‌ - உரோசப்‌ 
பட்ட ஓலி. 
திணி-பவளக்குறிஞ்சி. 
திண்மை-வலி. 
திண்டிமம்‌-படகமெனும்‌ வாச்‌ 
சியம்‌. 
இண்ணகம்‌-ஆட்டின்‌ ஆண்பால்‌. 
திணி-கூர்மை. 
திண்ணம்‌-மெய்‌, 
திணை-முசுவு மெனெறு, கால 
நுட்பம்‌, குலம்‌, ஒழுக்கம்‌ 
உரல்‌. 
திணுங்ஃல்‌-செறிவு. 
ததலை-தேமல்‌. 
தித்தம்‌-கைத்தல்‌. 
திதனி-தேமல்‌. 
இத்தல்‌-ஆம்பிலம்‌. 


இதி-பக்கம்‌, அசுரர்மாதா, நிலை 
பெறாள்‌, காவல்‌, விட்டுணு 
வின்‌ தொழில்‌. 


திதிபுதல்வர்‌-இராக்கதர்‌. 

' தித்தி-பரதவிகற்பம்‌; இதம்‌, 
குலம்‌, ஒழுக்கம்‌, நிலம்‌, . 
குடிபலா. 

திந்திருணி-புளி. 
திரிதி-தயிரவம்‌, கோபம்‌, 
பொறுதி. 


திமில்‌-வாச்சியம்‌ 
திமிரம்‌-டஇருள்‌. குத்து, நரகம்‌. 
திமிலர்‌-நெய்தல்‌ மக்கள்‌. 
திமி(ல)ங்கலம்‌-ஆனையை வீழுங்‌ 
கும்‌ மீனை விழுங்கும்‌ மீன்‌. 
இமிங்கலலெம்‌-திமிங்கலத்தை 
விழுங்கு மீன்‌. 
இமிதிமி-ஆனையை வீழுங்குமீன்‌. 
தமில்‌-சம்பான்‌. 
இமிலம்‌-ஆரவாரம்‌, பேரொலி. 
தியானம்‌-நினைவு. 
தியாகம்‌-கொடை.. 
திரட்சி முத்து, உருட்சி, 
திரணம்‌- அரும்பு. 
திரம்‌-கிலையுடைமை. 
இரள்‌- துடை, குணயவுண்டை. 
திரிபதகை-கங்கை. 
இரிகவ்வம்‌-அங்காடி. 
இரி-மூங்கில்‌. 
இரியக்கு-மிருகம்‌. 
திரிதல்‌-ஈடத்தல்‌, கேடு. 
திண்‌-கழுகம்‌, அட்டை. 
இருமாலை விண்டு. 


! திருக்கு-குற்றம்‌, பிடவை மீன்‌. 


திரு-லெட்சிமி, செல்வம்‌. 
திருத்தல்‌-ஒப்பித்தல்‌, 
லணியுமாபரணம்‌. 
இருமரம்‌-அரசு மரம்‌. 
திருடர்‌-கள்ளர்‌, 


தலையி 


66 


இிருகல்‌-ரெருங்குதல்‌. 
திருமறுமார்பன்‌-விண்டு, 
தக்‌ கடவுள்‌. 
திருமகள்‌-வீண்டு. 
திருட்டி-கண்‌. 
திருமாலுந்தி-தாமரை. 
திருமுற்றம்‌-பிரவி வட்டம்‌. 
திரிகை-இடக்கைவாச்சியம்‌. 
திரிபுரி-சாறடைப்பூடு. 
திராவணம்‌-சிறுதல்‌, 
திரிபு-வேறுபாடு. 
திரை-அலை, சமனிக்கை, கடல்‌, 
நுரை, 
திராண-தவம்‌. 
திரையல்‌-வெற்றிலை. 


திரிகடுகம்‌-சு க்கு, மிளகு, 
தப்பிலி. 

திரிபலை-கடு(கு),; செல்லி, 
தான்றி. 

திரின்‌-கீர்‌, 

திலம்‌- எள்ள, அதற்சுட்டி, 


புன்குறை, அற்பம்‌. 
திலதம்‌-மஞ்சாடி மரம்‌, நுதற்‌ 
குறி. 
திலனம்‌-அளவு, நான்‌. 
திலகம்‌-தலைச்சுட்டி, நுதற்குறி. 
தில்லம்‌-காடு, 
தில்லை. இடைச்சொல்‌. 
திவா-லோபம்‌. 


புத்‌ 


திவளல்‌-துவளல்‌. 
திவண்டல்‌-அவளல்‌. 
இவனி-துங்கா. 
இவசம்‌-பகல்‌, நாள்‌. 
திவா-பகல்‌, சாள்‌, 
இிவலை- மழை, 
இவவு-வீணையிற்‌ 
டது. 
திவசம்‌-முத்தி. 
இவப்பு-உயர்ச்சி. 
திவாகரன்‌-ஆதித்தன்‌. 
திலைதல்‌-அதுபவித்திடல்‌, 
மெருங்கல்‌, நிறைதல்‌, 
திளைத்தல்‌-துழைத்தல்‌. 
திற்றி-இன்பனை, 
இறம்‌-கூறுபாடு, காறணம்‌. 
திறன்‌*பூசா. 
திறை-அரசிறை. 
திறனிலி-ரெய்தல்‌ நிலத்தி 
யாழ்‌. 
திறிபதகை-கங்கை. 
திறல்‌-மிகுபுகள்‌, வலி. 


கட்டப்பட்‌ 


- திறழுபல்‌-நீங்கல்‌. 


இனகரன்‌-ஆஇத்தன்‌. 
தினம்‌-பகல்‌, காள்‌. 
தின்றல்‌-பருகல்‌, 

தஇனை-சிறுமை, சிற்றுண்டி. 

ட்‌ ம்‌- அதிசெயம்‌, 

திறியம்பகம்‌ - இச்சையா 
ப்ள பட்கிவு கல 


இகரம்‌ முற்றும்‌. 


தகர உகரம்‌ 


த-இறைச்சி, பொசிப்பு. 

அகர்‌-பவளம்‌. 

அகு-அகில்‌, வாழ்த்தல்‌. 

அகள்‌-புழுதி, குற்றம்‌. 

அகில்‌ - பிடவை, துகிற்கொடி, 
பரிவேட்டி. 


அக்கம்‌ - துன்பம்‌, மறைவு, 
நடை. 

அகம்‌-தரர்‌. 

அக்கல்‌-அடித்தல்‌. 

அங்கபத்திரி - ஆறு, புன்னை 


இலை. 
அங்கம்‌-மேடு, உயர்ச்சி, 
அதிலிகை - துகிற்கொடி, சித்‌ 
இரம்‌, எழுதொல்‌. 
துச்சீலம்‌-ஊடு. 
அச்சில்‌-வேறிடம்‌. 
அஞ்சல்‌ -சாகல்‌, நிலைத்தல்‌ 
பேறு, உறங்கல்‌, சோம்பு, 
சிக்கியென்‌ னுமரம்‌. 
துட்கல்‌-அச்சம்‌. 
கடவை - இல்‌, ஈந்தாவனம்‌, 
தோ[ட்‌*]டம்‌, உழவின்‌ 
பெயர்‌. 
துடச்சி - இண்ணாடைப்பூடு, 
ஓண்ணிற்றுடக்குதல்‌, 
அட்டா-தழை, பழமை, 
அட்டன்‌-தேள்‌, விஷமன்‌. 
அட[ர்‌*]ந்தோர்‌-பொருந்தினர்‌. 
துடக்கு-வடிவு, அசுத்தம்‌. 
அடக்கம்‌-முதன்மை. 
-உதடு, காலநுட்பம்‌, 
நர ரர ற 
குமரனாடல்‌, ஏலம்‌, கூதாளி 


மரம்‌, உலம்‌, எழுமங்கை 
யாடல்‌. 
அடியடி-ஆனைக்கன்‌ று, 


அட்டு-8.து. 


அடுப்பு-கார்தட்குலை, அடுப்பு. 
துடை-பற்று, குறங்கு. 
அடுலை-ரெய்த்‌ தடுப்பு. 
அணர்‌-பூங்கொத்‌ து. 
அணங்கை - கூத்து, திருகாள்‌; 
நடனம்‌, இருகை முடக்கி 
யடித்துத்‌துடைக்கிய 
டைக்‌ கூத்‌(தத) அ, 


| அணங்கு-இருள்‌. 


அணங்கல்‌-கூத்து. 
அணவை-எண்ணோலை, திணைப்‌ 
பிண்டி, தருப்பணம்‌. 
அணித்தல்‌- அறுத்தல்‌, வெட்‌ 
டல்‌, தெளித்தல்‌, தீர்த்தல்‌, 
ுணிவு-தெளிவு. 
அணி - சோதிகாள்‌, 
கலவியீட்டம்‌. 
அணைத்தல்‌-ஒப்பித்தல்‌, ஒப்பு. 
துணை-விகாரம்‌, தோழி. 
அணை - வெந்துச்கள்‌, 
ஆயுதம்‌, சிவப்பு, 
ஓப்பு. 
அணைவு-வீரைவு. 
அணைவன்‌-பத்தா, தோழன்‌. 
அணங்கறல்‌-வீழவு; இருள்‌. 
அணுக்‌ பம்‌-அச்சம்‌. 
அண்‌[ட*]ம்‌-மூக்கு, குழல்‌, குங்‌ 


அண்டம்‌, 


அளவு, 
செவி, 


கில்‌, மூசு, முகம்‌, சாரைப்‌ 
பாம்பு, பறவை, வாயில்‌, 
அகு, நுணி, 


அண்ணு-முஅகு. 

அ[ண்‌]டி-வாச்சியப்பொது. 

அண்ணெனல்‌- அச்சம்‌. 

அதைத்‌) தல்‌-கெருங்குதல்‌. 

அத்த(த)ம்‌ - நாய்‌, அத்ததே) 
கம்‌, யாழிசை, பால்‌, 
கண்‌ மருந்து, வயிறு, யாழ்‌ 
நரம்பு. 


20 


அத்தி. ரோய்‌, உரகப்படப்‌ 
பொறி, அக்கம்‌, தேமல்‌, 
பு ௨ல்‌. 

அதிக வாக்கம்‌. 

அத-வாழ்த்தல்‌. 


அத்தல்‌-தவீர்‌ த்தல்‌, எக்கல்‌. 

அக்தளம்‌-பெருச்சாளி. 

அர்துமீ-பேரிகை எனும்‌ வாச்‌ 
சியம்‌. 

அம்‌. தமாரி-முதல்‌ படைக்கலம்‌. 

அப்பு- பவளம்‌, பொலிவு, 
படைக்கலம்‌, பகை, துணை, 


ஊ ற்‌ ற ம்‌, வண்ணம்‌, 
அனுபவம்‌. 
அப்புரவு-மிகுதி, வேண்டாமை, 
அனுபவம்‌. 
அப்பம்‌-நெய்‌, 
துமானம்‌ - ஆபரணம்‌ கொள்‌ 
கலம்‌. 
அம்பை-வெற்றிப்போர்‌. 


தும்பு-சிம்பு, கேகடம்‌, காரு. 
தும்ப-நிரம்பவுண்டுறது. 
தும்பி-வண்டு, ஆனை வர்க்கம்‌, 
குதிரை, ஆண்வண்டு, 
சுரைப்பூடு, 
தும்பரம்‌-செம்பு. 
துமித்தல்‌-வெட்டல்‌, அறுத்தல்‌, 
தூவுதல்‌. 
தும்மே-இடைச்சொல்‌. 
அம்பம்‌-வீளக்குத்‌ தண்டு. 
தும்மல்‌-கூச்சு. 
துயக்கு-அறிவின்மை. 
துய்‌-பஞ்சிழ்றொடர்‌, 
அறிவின்‌ திரிவு, 
அயர்வு-அக்கம்‌. 
அய்ப்பு-சோறு. 
அய்த்தல்‌-நுகர் தல்‌, 
ஆயில்‌-உ றக்கம்‌, 


அத, 


துயல்வரல்‌-எட்டுதல்‌, அசை 
தல்‌. 
அயர்‌-யாள்‌ ரம்பு. 
துரால்‌-காடு, சீக்கப்பட்டது. 
துரை-முயற்சி. 
அரிதம்‌-அலகதம்‌, கேடு. 
அரவு-ணெறு. 
அரத்தல்‌- தூண்டல்‌. 
துரகம்‌-குதிரை, சமனிசை. 
அரங்கம்‌-குதிரை. 
அரோணம்‌-சிம்புள்‌, காக்கை, 
வில்லு, தும்பை, பதக்கு. 
அரிவிதம்‌-ஆனை, 
துரியம்‌-பொதியெருது, 
காரத்தில்‌ ஒன்று. 
தரிதம்‌-கேடு. 
அருந்தல்‌-அகவாதல்‌, 
அருத்‌ தி-ஆற்றிடைக்குறை, 
தோல்‌. 
அருவை-வெளம்‌, பருகுவன, 
ஆடு, செம்மறி ஆடு. 
அருசு-குற்றம்‌, கூத்து விகற்‌ 
பம்‌. 
அருதம்‌-கடுப்பு, 
தல்‌, குற்றம்‌, 
அருஞ்சில்‌-தேனீ. 
அருமம்‌-கலக்‌ கம்‌, மரப்பொதுப்‌ 
பேர்‌, தலை. 
அருவம்‌-சலியாமை, 
அருக்கம்‌-காவிப்பீள்‌ ளை, குங்கும 
மரம்‌, அரண்‌, கஸ்தூரி, 
அவட்டல்‌- நடக்கில்‌. 
அலக்கம்‌-கலக்கம்‌. 
துலங்கல்‌-விட்டு விளங்கல்‌. 
அலைதல்‌-அச்சம்‌. 
துலாம்‌-நூறுகிறை, 
துலை-துலாவிராசி, நிறைகோல்‌. 
அல்லியம்‌-உம்மை, அட்பம்‌, -- 


ஆறா 


தொடர்புறு 


துவக்கு-தோல்‌, ஆனைப்பிணி 
தொடர்‌, பிணக்கு. 
துவசம்‌-துகிற்கொடி. 
துவ்வை- இறைச்சி. 
துவம்‌-சலியாமை. 
அவல்‌-தோள்மேல்‌, சொல்லு. 
துவனி-ஐசை. 
துவ்வாமை-வேண்டாமை. 
துவர்‌-பவளம்‌, சிவப்பு, விறகு. 
ுவர்கல்‌-வி௫ர்‌ தல்‌. 
துவை-புளிங்க றி, பருகுதல்‌. 


அவ்வு-கு கு, வா ல்‌, அனு 
பவம்‌, தளர்ச்சி, பகை, 
இறைச்சி. 


அவன்றுதல்‌-நிறைதல்‌. 
அவன்‌ றல்‌-பொலிவு, நிறைதல்‌. 
துவளல்‌-துவண்ட/[ல்‌]. 
துவரல்‌-விரைவு. 
துவட்டாகாள்‌-சித்திரை. 
அவட்டர்‌-கண்ணாளர்‌. 
அவ[ச*]ர்பேரு-கள்‌ விலைஞர்‌. 
துவலை-மேகம்விடு தல்‌. 
அழி-மழை. த 
துவாரம்‌-நரகவாசல்‌. 
அவருதல்‌-திமிர்‌ தல்‌. 
அவை-ஓலி, ஆரவாரம்‌. 
துவாந்தம்‌-இருள்‌.: 
அளாய்‌-புல்லு, துணை, துளயம்‌. 
துழனி-புட்களினொலிகள்‌, ஓலி. 
துள்ளல்‌-ஆடு, கொதகு. 
துளாய்‌-துளவம்‌. 
அளாவல்‌-கலசல்‌. 
துளங்கல்‌-ஒலி. 


| துன்னல்‌-குறுகல்‌, 


71 


அளக்கம்‌-சோதிகாள்‌, ஓலி, 
அச்சம்‌. 
அளங்கொளி-கேட்டை நாள்‌. 
அளி-மேகம்‌, மழைத்துளி, 
பெண்ணாமை, எண்ணாமை, 
அனை-மூங்கில்‌, உட்டுளைவடிவு. 
துளும்பல்‌-இலை[த்‌*] தல்‌, திமிற 
(த)ல்‌. 
அறு-அளுக்கு பெருதல்‌. 
தற்கம்‌-செல்லுதற்‌ கரியவிடம்‌, 
உறி, உண்பன. 
துற்று-துறு, குவால்‌. 
துறவீ-ு.றவு. 
துற்றல்‌- நுகர்தல்‌, விடுதல்‌. 
அறத்தல்‌-நீங்குதல்‌. 
துற்கை-பகவதி, 
அறுமல்‌-திரள்‌, வடிவு, 
கல்‌. 
அறோணம்‌- அம்பை, தனுவி 
ராசி, அம்பு. 
துறை-ஆறு. 
துறைவன்‌-நெப்தல்‌ தலைவன்‌. 
துறுபவா-பெருகல்‌. 
துளி-வெறுப்பு, ஆறு. . 
துண்பம்‌-புலவி மிகுதல்‌, கோய்‌. 
துனர்‌-கேரட்டைவர்சல்‌. 
துன்னுனர்‌-மேவினர்‌. 
துன்னார்‌-சத்துருக்கள்‌. ' 
அன்னர்‌-செம்மார்‌. 
செறிவு, 
சேர்தல்‌. 
அன்‌ (ம்‌) பம்‌-கோதண்டம்‌, 


உடல்‌, பொல்லாப்பு. 
துன்மை-அத்தது. 


பெரு 


துகரம்‌ முற்றும்‌ 


தகர எகரம்‌ 


தெக்கணம்‌-தென்‌ இக்கு. 
தெகிழ்தல்‌-நிறைதல்‌. 
தெங்கு-தென்னமரம்‌, 
கல்‌. 
தெட்டி-ஆனை, செட்டி. 
தெட்பம்‌-அறிவு, 
தெட்பு-அறிவு. 
தெட்டம்‌-கனிந்ததுலைந்தது. 
தெண்டு-பகை. 
தெண்டிரை-கடல்‌, இரை. 
கெண்டல்‌-இறழைஞ்சல்‌. 
தெய்வம்‌-ஊ[ழ்‌*], முறை, நாடு. 
தெப்பம்‌-மிதவை. 
தெமரம்‌-ஆரவாரம்‌. 
தெயுள்‌-நிறைதல்‌. 
தெய்வு-இடைச்சொல்‌. 
தெரியல்‌-மாலை, பெண்‌. 
தெரிமாசம்‌- சிங்கம்‌. 
தெருமரல்‌-சுழலல்‌, 
தெரு-வழி, வீதி. 
தெருமர [ல்‌*]-சுழலல்‌, அச்சம்‌, 
தெரு[ட்‌*]டல்‌- வற்புறுத்தல்‌. 
தெருட்‌சி-அறிவு.. 
தெருசனை-காண்டல்‌. 


தெசித்‌ 


தெரித்தல்‌-ஆழுதல்‌, சொல்‌ 
ல[ல்‌*]. 

தெ[வ்‌*]வு-படை, பூசல்‌. 

தெவிட்டல்‌-தங்கல்‌, ஓலி, நிறை 
தல்‌,கன்றல்‌, உடனுடைக்‌ 
திடல்‌. 

தெவ்வு-கொளற்பொருட்டு, 

தெவுளல்‌-நிறைதல்‌. 

கெள்ளி-ஆனை. 

கெளிவு-அ.றிவு. 

தெளிர்‌- ஓளி, உள்ளோசை, 

தெள்ளல்‌-எழுத்தோசை, ஒலித்‌ 
கல்‌. 


தெழித்தல்‌-ஆரவாரம்‌. 
தெறிசி-குதிரை, 
தெறுக்கால்‌-தேள்‌, 
அகற்றல்‌. 
தெறுமிலம்‌-பாலைநிலம்‌. ்‌ 
தெற்றி - அம்பலம்‌, இண்ண. 
தெற்றியம்பலம்‌-சித்திரகூடம்‌. 
தேற்றல்‌-மாறுபாடு. 
தென்கால்‌ - வசந்தன்காற்று, 
தென்கட்டிசையோன்‌. 
தென்னவன்‌-பாண்டியன்‌. 
தென்‌-அழகு, இசை, தெற்கு, 
தென்மலை-பொதியமலை. 


செறு, 


தெகரம்‌ முற்றும்‌ 


தகர ல 


தொகுதி-திரள்வடிவு, கூட்டம்‌. 
தொகை- -ஆசிரியப்பா, கூட்டம்‌. 
தொகம்‌-அற்பம்‌. 
தொங்கல்‌-மாலை, தூக்கம்‌, ஆனை 
மயிர்‌, மயிற்பீலி, வெண்‌ 
தவிறை, ஆபர[ண*]த்‌ 
தூக்கம்‌. 
தொக்கு-கூட்டம்‌, உடம்பு: 
தொடர்ந்தார்‌-மேவினர்‌, 
தொடர்தல்‌-கட்டுதல்‌. 
தோடரல்‌-தேடல்‌. 


தொடர்பு-வெந்துக்கள்‌, நட்பு, 
பாட்டு. 

தொடலை-மாலை, மகளிர்‌ வினை 
யாட்டு. 


தொடல்‌-உண்டல்‌, 
தொடையல்‌-மாலை. 
தொடை-தொகு, இதழி, மாலை, 
கோட்டைச்சுற்று, அம்பு, 
 வில்லினுடைய நாண்‌, 
படை, விடாதிருத்தல்‌. 
'தொடி-கைவளை, ஒருபலம்‌, கட 


காபரணம்‌, 
தொட்டி-கோட்டைவாசல்‌, 
வாசல்குறி, மராகு, 


அகமடிட்சி, அழகு. 
தொட்டல்‌-பிடித்தல்‌, 
தல்‌, பீணித்தல்‌ 
"டல்‌, உண்டல்‌. 
தொட்டம்‌-சாமித்தியம்‌ 
'தொட்டிமை-ஓற்றுமை. 
தொடுப்பு-வனை ப்பு, 
கூற்று. 
தொடுத்தல்‌-கட்டுதல்‌. 
தொடு - ஆரவாரம்‌, 
பெருமை, செருப்பு. 


10 


வளைத்‌ 
தோண்‌ 


கலப்பை, ! 


களவு, ' 


| 


! 


தொடுதோல்‌-தோற்செருப்பு. 
தொடுவாய்‌-புறங்கூற்று. 
தொடுப்பு - உழுறெ ஏர்‌, 
தொழில்‌, வளைப்பு. 
தொடுக்கம்‌-பொன்‌,. 
தொடுதல்‌ - தே ஈண்டுத்‌, 
அவளல்‌. . ட 
தொண்டி கள்ளு, "ல 
தொண்டு - பணி, ஒன்பது, 
தொழும்பு. பழமை. 
தொரந்தம்‌-தொடர்ச்சி, 
தொண்டகம்‌-குறிஞ்சிப்பறை. 
தொண்டலம்‌-ஆனை த்துதிக்கை, 
தொண்டைஃ-கொவ்வைக்கனி, 
கழுத்து, ஆதொண்டை, 
அனைத்‌ துதிக்கை. 4 
தொத்‌து-பூங்கொத்து. 
தெரப்பி-மேல்குல்லா, கள்ளு. 
தொப்பு-உளுவார்தொழி 
வளைப்பு. : 
சதாயிய்கம்‌ வன்ம 


பூரப்பா.. ஸா. 
கொய்யல்‌ - சகதி, உழவு, 
துயரம்‌, மகிட்சி. , 
தொய்யில்‌-[உ]ழவு; . பச்சிலை, 


குறைவு, மடட்சி, அழகு, 
மகளிர்‌ மெய்யிலெழுது 


வது. 

தொல்லை-பழ்மை. 
தொலைவு-தோற்றது. 
தொழல்‌-கும்பிடல்‌. 
தொழுத்தை-கூனி. 
தொழித்தல்‌-கூப்பிடல்‌. 
தொழுதி புட்கூட்டம்‌, திரட்சி, 


கூட்டம்‌. 


ச்ச்‌ 


தொழுவர்‌-தொழில்‌ செய்வோர்‌, | 
மருதறிலக்‌ கழனிப்பேர்‌, 
தொலுடையோர்‌.சூத்திரர்‌. 

தொழு-ரேபதி, பசுத்தொழு, 
கணையமரம்‌, குற்றம்‌, 
உழலை. 

தொழி.குற்றம்‌. 


தொழும்பு-அடிமை. 
தொழுகுலத்தோர்‌-பிரரமணர்‌. 


தொள்ளி-சகதி. 
தொழி-சம்பான்‌. 
தொழகஃல்‌-வழைத்தல்‌. 
தொள்ளம்‌-தெப்பம்‌. 
தொறுவர்‌-இடையர்‌. 
தொறுத்தியர்‌-இடைச்சியர்‌. 
தொறு-நிரை, பசுக்குழாம்‌, 
பிட்டில்‌, அடிமை. 


தொகரம்‌ முற்றும்‌ 


பரம 
பணவை-பரண்‌, இளமை, புல்‌, அழகு, வரிசை, காலம்‌, 
பறவை. சொல்லு. 
பண்டசாலை-ஆபரணமீருக்குர்‌ பதலை-சிறுமலை, மண்‌ தா.ஜி, 
தலம்‌ பரந்தவாய்ப்பறை. 
பணி...-அ......ம்‌, பெருமை பத்தர்‌-குத்திரர்‌, அடியார்‌. 
பணிஃபாம்பு, . குடை, தோற்‌ | பத்திரம்‌-இலை, வனப்பு, படை, 
கருவி, இறைறஞ்சல்‌ நன்மை, குதிரையானம்‌, 
வார்த்தை, ஆந்தொழீல்‌, சிறகு, 
ஆபரணப்‌ பொதுப்பெயர்‌. | பதவை-வழி, 


பணிலம்‌-சலஞ்சலம்‌, சங்கு. 
பணித்தல்‌-சொல்லுதல்‌. 
பணிக்கன்‌-ஆசிரியன்‌. 
பதடி-பதர்‌..... 
பத்திரை-இரண்டாம்‌ 
நல்ல பசு. 
பத்திகம்‌-கடுக்காய்‌. 
பதங்கம்‌-வீட்டில்‌, பறவையின்‌ 
பொ ப்பேர்‌,வீகங்க பட்சி. 
பதுக்கை-சிறு தூறு. 
.பதங்கன்‌-ஆதித்தன்‌. 
பதணம்‌-கோட்டைப்‌ பதணம்‌. 
பதம்‌-சோறு, தெய்வ வுணவு, 
பிச்சை, பொசிப்பு, அறுகம்‌ 


பக்கம்‌, 


பதவி-வழி, சொற்கம்‌. 
பதப்பாடு-ேகோட்டை,மதி 

அறுப்பு. 
பத்திராசனம்‌-சிங்காசனம்‌. 
பதபதென்‌ றல்‌ - உரோசப்பட்ட 

வொலி. 
பதக்கம்‌-ஆரம்‌, 

வடம்‌. 
பதாகை-துகிற்கொடி. 
பதாதி-திரள்‌, படை, காலாள்‌. 
ப.தாகினி-திரள்‌, படை. 
பதன்மை-சிற்றுணர்வு. 
பத்திரிகேள்வன்‌-வீரபத்திரன்‌, 
பத்திரி-அம்பு, 


முலைமேலணி 


பதி-உறைவீடம்‌, தலைவன்‌, வீடு, 
எல்லாமுடையோன்‌, ஊர்‌, 
மருதநிலத்தூர்‌. 

யதிகர்‌-வநிச்செல்வோர்‌. 

பதிகம்‌-தண்ணீர்ப்‌ பாசி, பல 
பொருளைத்‌ தொகுதியாய்ச்‌ 
சொல்லுவ து. 

பதினெண்பாடை-அங்கம்‌, வங்‌ 
சும்‌, [க*]லிங்கம்‌, சவுசலம்‌, 
சிந்‌. து,சோனகம்‌, திரிமளம்‌, 
சிங்களம்‌, மதங்கம்‌, கோச 
லம்‌, மகராடம்‌, கொங்க 
ணம்‌, துளுவம்‌, சாறுகம்‌, 
சனம்‌, காம்போதி, அரு 
மணம்‌, பப்பரம்‌, ஆக 18 
சரி. 


பதுமம்‌-தாமரை. 

பதுக்கை-சிறுதிடர்‌, 
அறு. 

பதுமராகம்‌-மாணிக்கம்‌, கவுத்‌ 
துவமணி. 

பதினெண்குற்றங்களாவது - 
பசி, பயம்‌, நீர்‌ வேட்டல்‌, 
வெகுளி, உவகை, வேண்‌ 
டல்‌, நினைப்பு, உறக்கம்‌, 
கரை, நோய்‌, மதம்‌, இன்‌ 
பம்‌, செயம்‌, வேர்த்தல்‌, 
கேதம்‌, மதி, பிறப்பு 
மரணம்‌, ஆக 18 சரி, 

பதினெண்கணம்‌-அமரர்‌, சித்‌ 
தர்‌, அசுரர்‌, தயித்தியர்‌, 
கருடர்‌, கின்னரர்‌, கிம்புரு 
டர்‌, காந்தற்பர்‌, இயக்கர்‌, 
வீஞ்சையர்‌, இராக்கதர்‌, 
பூதம்‌, பசாசு, தாரகை 
முனிவர்‌, உரகர்‌, ஆகாச 
சாரியர்‌, போகபூமியர்‌ ஆக 
18 சரி. 


பற்றை, 


75 


பதினாறு வகைத்தானம்‌-பொன்‌, 
திரு, மூர்த்தி, நிலம்‌, பெண்‌ 
உபைய[ம்‌*], கேர்‌, முதி, 
எள்ளு, சிலை, பொற்கலை, 
வேழம்‌, வாசி, தொலை. 
பந்தம்‌-வெந்துக்கள்‌, திரள்‌ 
வடிவு, கொண்டை ஒன்று 
தல்‌, பாட்டுத்தளை, கட்டு 
தல்‌. 
பட்‌ தி-ஒழுங்கு, குதிரைப்பந்தி. 
பந்தமை-அழகு. 
பட்‌ து-கந்‌ துகம்‌, 
அருத்தி. 
பந்தனை-புதல்வி. 
பப்பு-தழுவுதல்‌. 
பம்பல்‌-பொலிவு, எழிற்சியின்‌ 
மிகுதி, வலி, பரப்பு, நெருக்‌ 
கம்‌. 
பம்பை-வா ச்சியப்பொதுப்‌ 
பேர்‌, முல்லைப்பறை. 
பம்‌-நக்கெத்திரம்‌. 
பப்ப-கழிவ து. 
பயோதரம்‌-முலை, மேகம்‌. 
பயம்‌-தண்ணீர்‌, பால்‌, அச்சம்‌, 
ஆனைவீழ்‌ குழி, குளம்‌, 
செனமை, குழி, சடை... 
பயன்‌. 
பயந்தாள்‌-தாய்‌,அச்சமுள்ளாள்‌. 
பயம்பு-பள்ளம்‌, ஆனை நொய்‌. 
பயனிலை ஆருவது - பொருள்‌, 
வியங்கோள்‌, வினை, வீனா 
பண்பு, பெயர்‌ ஆக 6, 
பயன்‌(னம்‌)-அகலம்‌. 
பயப்பு-நிறம்‌. 
பயத்தல்‌-பெறுதல்‌, 
தல்‌. 
பயனில்லாள்‌-பர த்தை. 
பயிர்ப்பு-அருவருப்பு. 
பயினி-கூடுதல்‌. 


நீர்தூவுந்‌ 


உண்டா 


76 


ப்மின்‌-பாலீனுட்படு குருத்து, 
பஞ்சு. 
பயில்‌-கற்கை. 
பயிர்‌-விதந்து கட்டிய வழக்கு, 
்‌.. விலங்கொடுப்ப குரல்‌, நெற்‌ 
௨ டகதிர்‌, பசும்புல்‌, பயில்‌. 
பயி.றல்‌- -நவிற்றல்‌, ஓசை, 
பெருகுதல்‌, 
பயிர்தல்‌-எழு.த்தோசை. 
பயீரவி-வீரபத்திரகாளி, இரா 
- கம்‌. 
பயச-தண்ணீர்‌, பால்‌. 
பயறு-சித்திரைராள்‌, பயறு. 
பரவை-கடல்‌, பரப்பு பெருமை, 
- தழுவுதல்‌, திருமகளாடல்‌, 
பராக்கிரமம்‌- வீரியம்‌. 
பரப்பு-கடல்‌, தழுவுதல்‌, 
லம்‌. : 
பரம்புரி-அசழ்‌, 
பரம்பு-வரம்பு. 
பரம்பு-அத்தி மரம்‌, மேடு, 
பரப்புட்டம்‌-குயில்‌. 
வரமேட்டி-விட்டுணு, பிரமா, 
அருகன்‌; நித்திய விபூதி 
.. யிற்பஞ்சமபூதத்தொன்று. 
பரசு-மழு, வாழ்த்து. 
பர நாழ்வார்குமரர்‌-புட்கரனும்‌ 
. மதக்கனும்‌, 
பரசுதரன்‌-சிவன்‌. 
பரமாவமம்‌- உண்மை, 
பரல்‌-பொடிக்கல்‌. 
பரதரம்‌-காக்கை. 
பராரம்‌-கடற்கரை. 
பரர்சத்‌துரு, சொ......கல்லு. 


பரதவர்‌-குருகுலத்தரசர்‌, வணி 
கர்‌. ட 


அக 


பரத்தி-முத்தி. ' . 
பரத்தை-பொதுமகளிர்‌. 


.பரிகம்‌-காற்சிலம்பு, 


பரத்தர்‌-வாய்மையர்‌, முல்லை 
நிலமக்கள்‌. 

பரம்‌ உயற்சி, மிகுதி, தஞ்சம்‌, 
பாரம்‌, கு சபாகித்கடடி 


லணை, கவசம்‌ 6. 
பரமசுந்தரி-கன்மதெய்வதை 
யெனும்‌ சத்தியாய்‌ அருக 
கனை ராடி.சரித்தவள்‌. : 
பரந்தவாய்ப்பறை-பதலை 
வாச்சியம்‌. 
பரவு-தொழுதல்‌, புகழ்தல்‌. 
பர நம்‌-கூத்தின்‌ விகற்பம்‌. 
பரணி-கூத்து. 
பரவல்‌-சொல்லு, வாழ்த்துதல்‌. 
பரக்கழிவு-அவ?ர ததி, 
பரரிகர்சமனிக்ை, 
பட்ட சின்னங்கள்‌. 
பர'ஈ)சுதல்‌- தொழுதல்‌. 
பராரை-ஆரவாரம்‌. 
பரை-பாறுவதி. 
பரத்துவாசி-துறோணாசாரியன்‌, 
பரத்தர்‌-தூர்த்தர்‌. 
பரமா ட கத்த வுுள்களள்‌ 
பரடு-ஈரடு. 
பரி-குதிரை, கறுப்பு, வருத்தம்‌, 
செலவு, காத்தல்‌, பெருமை, 
அளவு, சுமத்தல்‌, பாதுகாத்‌ 
திடல்‌, அச்சுவதி, பருத்தி, 


சிதறப்‌ 


உயற்சி. 
பரி(த்‌)தல்‌-௮ன்பு, இரங்கல்‌, 
முரித்தல்‌, வெட்டல்‌. ) 
பரித்தல்‌-களை தல்‌, காத்தல்‌, 
சுமத்தல்‌. 


பரிவு- துன்பம்‌, இன்பம்‌, அன்பு, 
பரிசால்‌-மாதர்மயிர்‌, 
பரிபவம்‌-இழித்ததவு. 
பரியாமை-புலை காவாமை. 
கோட்டை 
யகழ்‌, படைக்கலம்‌, 
கிடங்கு, மேடை, மதில்‌. 


பரிசனம்‌ - ஏவல்‌ "செய்வோர்‌, | 


காற்று, துவளல்‌, உற்றார்‌, 
,. தீண்டல்‌. 

பரி௩ரம்‌- படை. 

'பரிபுரம்‌-இண்‌ இணி, 

'பரிவாணம்‌: பரிவாரம்‌. 
'பரிய(ஈ)கம்‌-பா தூண்‌ கிணி, 
பரியாயம்‌-பலமுறைப்பேர்‌. 


புரியங்கம்‌-ஈட்டில்‌, சாலில்வளை, | 


கையில்‌ வளை. 
பரிசாரம்‌-மாதர்‌ 

வைப்புறுத்தல்‌. 
பரிசு-விதி, 
பரிவாதம்‌- பழித்தல்‌. 
பரியாரம்‌-பரிவாரம்‌, 
பரிசிலாளர்‌-இரப்போர்‌. 
பரி-பஞ்சு, பருத்தி. 
பரிப்பு-தேர்மேற்பாவு பல, 

்‌. காத்தல்‌, நடுக்கம்‌. 

பரியாயம்‌-சானாவிதம்‌. 
பரிமளம்‌-மிருமணம்‌. 
பரிமாணம்‌-அளவு. 
பரிகாரம்‌-பலபண்டம்‌. 
ப்ரிச்சம்‌- நாண்‌ முடிவு. 
பரிக்கித்துவைச்சவித்த_ துய்‌ 

கீர முனிபுத்திரன்‌. 
பருதி - ஆதித்தன்‌, சக்கரம்‌, 


தலைமயிர்‌, 


தேருருள்‌, வட்டம்‌, ஊர்‌ 
கோள்‌. 

பருவம்‌-காலம்‌, இளமை, 
மூவாறு கோவைகளாஜழ்‌ 
செய்த மேகலை, 


பருப்பதம்‌-மலை, 
பருமம்‌- -உயற்சி, 
“தவசம்‌. 
பருகுவன- கள்ளு. 
பருமை-பருத்தது. . 
பரும[ன்‌ *]-பழுத்தது. 


க(ல்‌) லணை, 


பருவரல்‌-துன்பம்‌, அருவல்‌.....: 1 


| பல்லம்‌-கரடு. 


(ப 
பருகல்‌- நுகர்தல்‌, யல்‌ 
பருணிதர்‌-பெரியோர்‌, ' வித்த 

வான்கள்‌. 
பருக்கை-பளிற்கு, பொடி, 
பருமித்கல்‌-சிரமஞ்செய்தல்‌. : 
பல்‌-எயிறு, அளவிறந்த து, வலி: 
பல்விலங்கு-ஆனை. 
ஓர்கணக்கு, 
பகழி, இலை, 
பல்லூகம்‌-கரடி. 
பல்லணம்‌-கலனை, 
பல்லவம்‌-தளிர்‌, வாவி. 
பலம்‌-கனி, கட்டுதல்‌, 
பயன்‌, [ப]டை. 
பலடை கேட கமாகிய பரிசை, 
பலரைப்பா-தேர்ப்பலகை., 
பலினி-ஞாழல்‌. 
பல்லியம்‌ - வாச்சியப்‌ பொதுப்‌ 
பேர்‌. 
பலமுறை-நானாவிதம்‌. 
பல்லவர்‌-நாகரிகர்‌, நீசர்‌. 
பலி-சோறு, பிச்சை, 
வுணவு, பூசை. 
பலி த்தல்‌- இலாபம்‌, 
பலதா ரம்‌-ஆனைமேற்றவீசு, , 
பலாசம்‌-இலை, பொன்மைகிறம்‌, 
பரம்‌. 
பலாலம்‌-வைக்கோல்‌, 
பலரறிசொல்‌- பழித்தல்‌. 
பலிதம்‌- (ரை, 
பலவு-பலாமரம்‌. 
பலா-பலாமரம்‌; புனமுருக்கு... 


காய்‌, 


தெய்வ 


'பவணம்‌-நாகலோசம்‌. 
பவணே-கழுகு, வ. 


பவற்கம்‌-கரகம்‌. 
பவாம்‌-பிண்க்கு. 
பவனம்‌-காற்று, 
பூமி, 
பேர்‌, 


தேவலோசம்‌, 
உலகின்‌ பொன்ப்‌ 
மன்னரில்லழ்‌: 


“a 


இராசி, பூசி, மனை, இர...... | 


பவ்வம்‌-கடல்‌, புனற்கரை, 
உவாவு, மரத்தின்கணு, 
நீர்க்குமிழி. 


பவானி-பாறுவதி. 
பவனாசனல்‌-பாம்பு. 
பவம்‌-செனனம்‌, பாவம்‌. 
பவனி-உலா. 
பவுத்தர்‌-புத்தர்‌. 
பவுரவர்‌-குருகு[ல]வேர்தர்‌. 
பவுரி-கூத்தின்‌ விகற்பம்‌, 
பவுமன்‌-சேவ்வாய்‌, ஈரகாசுரன்‌. 
பவுத்திரம்‌-புனிதம்‌. 
பவுநிகம்‌-இருக்குவே சம்‌. 
பழிமொழி-பிறரெத்தல்‌, 
பழனம்‌-வயல்‌. 
பழமொழி-மூதுரை. 
பந்நி- இங்கு. 
பழஞ்சுரம்‌- இராகம்‌, 
பழுமரம்‌-ஆலமரம்‌. 
ப்ழுவம்‌ஃ காடு. . 
பழையர்‌-சண்டாளர்‌. 
பழுதை-கயிறு. 
பழங்கண்‌-மெலிவு, துக்கம்‌. 
பழிச்சல்‌- வாழ்த்தல்‌, பழித்த 
சொல்‌. 
பழுப்பு-அரிதரரம்‌. 
க்‌ கனி. 
பழகல்‌-சிரமம்‌, 
பழித்தல்‌.தியசொல்‌. 
பள்ளி-இடம்‌, அயில்‌, முனி 
வரிடம்‌, பாயல்‌, மீத்தோரூர்‌, 
சிற்றூர்‌, கோயில்‌, 
பள்ளை-ஆடு-.. 
பள்ளம்‌-தாழ்வு. 
பளிங்கு - வெள்ளி, ஆட்சை, 
பளிங்குக்கல்‌. 
பளிதம்‌-கற்பூரம்‌, பல்லம்‌, எண்‌, 
கணக்கு. 
ப.ற்றுயர்‌-வெர்‌.துக்கள்‌. 
பதர சத்துரு, 
பறிவை-தாமைமரம்‌. 


பறவைஃஅவிட்டம்‌, பட்சியள்‌, 
பீரம்பின்வற்கம்‌. 

பற்றல்‌-பிடித்கல்‌, 

பறள்‌-ஆட்டுக்குட்டி, மிருகத்‌ 


தின்‌ குட்டியளீன்‌ பொதுப்‌ 
பேர்‌, கீரி, பூனை, அணில்‌, 
முயல்‌, வராகம்‌, நரி, 
நாயினுடைய குட்டிப்பேர்‌. 
பறை-பட்சியிமகு, வாச்சியம்‌, 
சொல்லு, கயிங்கரியம்‌. 
பற்மம்‌-தாமரை, எண்‌, பற்ம 


பறம்பு-மலை, முலை. 
பறந்தலை-போர்க்களம்‌. 
பறளை-வலி, பற்றிரும்பு. 
பளிகை-வலி, பற்றிரும்பு. 
பற்று-தூண்‌, ஆசை, அன்பு. 
பறப்பு-அச்சம்‌. ட 
பற்குனன்‌-அருச்சுனன்‌. 
பறம்பர்‌ - தோல்வினை மாக்கள்‌ 
பேர்‌. 
பற்றினர்‌-சுற்றம்‌. 
பறி-ஆட்டுமறி. 
பன்னகம்‌-பாம்பு, 
பன்னம்‌- இலை, 
பன்னல்‌-பருத்‌இ, விசாரித்தல்‌. 
பன்ன கவயிரி - கருடன்‌. 
பனசம்‌-பலாமரம்‌, 
பனம்‌ பருமை. 
பனித்தல்‌- சொரிதல்‌, அச்சம்‌, 
விடாமழை, துக்கம்‌. 
பனீ-அச்சம்‌, துன்பம்‌, 
சீதம்‌, நடுக்கம்‌, 
இமம்‌, பரிவேடம்‌. 
பனி[ப்ப*]கை-ஆதித்தன்‌, 
பனிப்பு-நடுக்கம்‌. 
பனிச்சை: புருவம்‌, 
பனை-அனுடநாள்‌, தாலமரம்‌. 
பனு[வல*]-சொல்லு, நால்‌. 
பன்னி-மனையாள்‌, ஓர்மரம்‌. 
பன்னாடை-தென்ன ம்பாகா. 
பனைக்கொடியோள்‌-வீட்டுமன்‌, 


பகரம்‌ முற்றும்‌ 


பகர இகரம்‌ 


பிங்கலம்‌-பொன்னிறம்‌. 
பிங்கலன்‌-குபேரன்‌. 
பிங்கலை- ஆந்தை. 
பிசின்‌-மரத்‌ தின்‌ பிசின்‌. 
பிசிதாசனர்‌- இராக்கதர்‌. 
பிசிதம்‌-ஊன்‌. 
பிச்சை-பலி, 
பிசனம்‌-செஞ்சந்தனம்‌. 


பிச்சம்‌ - பறவையிறகு, பீலிக்‌ 
குடை, வெண்கவிகை, 
ஆண்மயிர்‌. 


பிசி-உ தாரணப்பொருள்‌ 
நடை, பொய்‌, சோறு. 


பிசினன்‌-பொய்யன்‌, கோளன்‌. 
பிசுமந்தம்‌-வேம்பு. 
பிசுணம்‌-கூத்து. 
பிஞ்ஞ்கன்‌-சிவன்‌, 
பிஞ்ஞகம்‌-தலைக்கோலம்‌, 


பிஞ்சு-கு.ற௯, இளமைப்‌ 
பருவம்‌, காய்‌. 
பிஞ்சம்‌- பறவைகளின்‌ சிறகு, 
பீட[க]ர்‌-வயித்துயர்‌, 
பிடவம்‌-ஓர்புட்ப விசேழம்‌. 
பிட்டு-சிற்றுண்டி. 
பிடித்தல்‌-கட்டுதல்‌, 
பீடி-ஆனை, ஒட்டகம்‌, 
மாவின்‌ பெண்பால்‌. 
பிடிகம்‌-சிறுபிள்‌ ளயள்கை 


க[வ]ரி 


[வ]ளை, 

பீண்டம்‌-யாக்சை, திரளை, 
பிச்‌[சை]. 

பீணம்‌-பேய்‌, சவம்‌. 

ணவு-குரங்கு, மந்தி, நாய்‌, 
னன்‌, சபக்‌, முசு, 
யூகமிதனுடையபெண்‌ 
பால்‌. 

பீண்டி-புணர்பூசம்‌, அசோகு, 


ரென்மா. 


பிணக்காடு-சுடுகாடு. 
பிணா-பெண்பால்‌. - 


பிணர்‌-ச.ழ்சரை. 

பிணக்கம்‌-சிறு[ தர] று. 

பிணிமுகம்‌-மயில்‌, அன்னம்‌, 
புள்ளுக்கள்‌. 


பிணி-துன்பம்‌, நோய்‌, யாப்பு. 
பிணி[த்தல்‌]-[கட்ட]ல்‌. 
பிணக்காடு- இடுகாடு. 
பிணையல்‌-மாலை, ஒன்றுதல்‌. 
பிணை-மான்‌, கருத்‌ த, கட்டுதல்‌, 
ஆசை, வீலங்கன்‌ பெண்‌, 


நாய்‌, புல்வாய்‌, பன்றி, 
உழை, இவற்றின்‌ பெண்‌ 
பால்‌, 


பிதாமகன்‌-பிரமா, மூத[ாைத. 
பித்தன்‌-சிவன்‌, பேயன்‌, 


| பீத்தம்‌-பயித்தியம்‌, கூத்தின்‌ 
வீகற்பம்‌. 
பிதா-பயனிலாமை, தகப்பன்‌, 
புத்தக்கடவுள்‌, பிரமா, 


சங்கர [ன்‌*], பெருகாரை. . 


| பித்தை-ஆடவர்‌ மயிர்‌. 


பித்திகை-சுவர்த்தலம்‌, 
செண்பகம்‌, 
பிதிருராள்‌-மம்‌. 
பித்‌ து-மயக்கம்‌, 
கொழுப்பு. 
பிதிர்கிலம்‌-[சுடு]காடு. 
பிதிர்‌-பித்து[ரு*]க்கள்‌, சிதறப்‌ 
பட்ட சின்னம்‌, நொடி, 
திவலை. 
பிதிர்வனம்‌-சுடுகாடு. 
பிநி-ருணம்‌. 
பிதற்றல்‌-பலகாற்சொல்லுதல்‌, 
பிடி த்தொன்றைவிடா.து 
பேசல்‌, 


சிறு 


இதையக்‌ 


] 


80 


பீப்பிலம்‌-அரசமரம்‌, திப்பிலி, 
பினாலிகை-எறும்பு. 
பியாதை-மருதறிலத்தியாழ்‌... 
பிரி-கூத்தின்‌ விகற்பம்‌, நீக்கம்‌. 
பீரமாணம்‌-அளவு. 
பீரப்பு-குறுணி, கொள்ளப்‌ 


பட்ட கொள்கலந்தோறு: 
மூணாப்பரப்புவது, 
..பேருண்டி. 4 
பிரசம்‌-தேன்‌, கள்ளு, தேனி, 
தேன்கூடு, வண்டு. 
பிராறு-நிறைபுனல்‌. 
பிரமம்‌-வேதா, வேதம்‌, .மந்தி 
. தீம்‌, ஆடு, சறு.... ரன, 


கலக்கம்‌, நடுத்‌ தலம்‌, தவம்‌, 
இயல்பு, [வேள்‌ [வீ], இரு 
சுடர்‌, தீ, முனி, மால்‌. , 
பிராந்தி-சமவிசேடன்‌. 
பிரமன்‌-நான்முகன்‌, 
[வர்‌]களைப்பெருமை 
“ பண்ணுகி றவன்பேர்‌, 
விட்டுணு... - 
மிரமநாள்‌-உரோகணி, 
பிரகற்பதி-வியாழன்‌. 
பிரசாரம்‌-வேங்கைமரம்‌. 
பிரான்‌-எல்லாமுடையோன்‌. .. 
பிர்ரமி-வாயேச்சுரி, 
பிரசுரன்‌-வெள்ளிவாரம்‌. 
பிரளையம்‌-மிகுசெல(வம்‌. 
பிரம்ரம்‌-[வண்‌]டு. 
பிரவாளம்‌- பவளம்‌ . 
பிரத்தியம்‌-மேற்றிக்கு. 
'பிரசனம்‌-ஏகாந்தம்‌, 
யிசத்‌தியாலீடம்‌-வலக்கால்‌ மூர்‌ 
அற்றிடக்கால்‌, மண்டலித்‌ 
தல்‌ 
பிரமரி-கூத்தின்‌ விகற்பம்‌, 
சுழலல்‌, 
பிரற்றல்‌-ஓசை, 
பிரிதல்‌-அச்சம்‌, போகல்‌. 


பீரியை-பெண்‌, 
பீரேதம்‌-பேய்‌, பிணம்‌. 
பிராகாரம்‌-மதில்‌. 
பிராணன்‌-உயிர்‌, 
பிராசி-கட்டிசை. 
பிரை-செறிதல்‌. 

பிருஈ இி-வழு திலைப்பூடு. 
பிருகுடி-புருகுடி. 
பிருச்சிகன்‌-ஆ தித்தன்‌. 
பிருதுமான்‌-ஆனைமதம்‌. - 
பி(ரு)ருங்கம்‌-வண்டு, 


. பீரமாணம்‌-சத்தியம்‌. - 


பிலவங்கம்‌-குரங்கு, தேரை. 
பிலாங்குலம்‌-உப்பு. 
பிலிற்றல்‌-அூவுதல்‌. 
பிலம்‌ க்‌ பாகாளம்‌, 
பிலன்‌- எறும்பு; 


அடைந்த | பில்கல்‌ - தூவுதல்‌, 'கொப்‌ 


பிளித்தல்‌, 
(பிமை-குற்றம்‌. 
பிழியர்‌-கள்ளவிற்போர்‌. 
பிழி-கள்ளு. 
பிழம்பு-இரட்சு, - i 
பிழிறல்‌-ஓசை, பீறல்‌, க்கல்‌. 
பிளத்தல்‌-அறுத்தல்‌. ரகு 
பிளிம்‌.றல்‌-கொப்பிளித்‌ த்தல்‌. - 


| பிள்ளை-பறவை, மரம்‌, மக்கள்‌; 


இளமைப்பருவம்‌, கேத்திர 
பாலன்‌, காரி, உரி, பனை, 
முயல்‌, அணிற்குட்டி. 
பிறழ்தல்‌-ஒளிவிடல்‌, பெறச்தன்‌, 
நடுக்கம்‌, வேறுபெயர்தல்‌, ்‌ 
பீறபஞ்சனன்‌-காற்று. 
பிறங்பல்‌ - உயர்வு, மலை, 
பெருமை, சிறுமலை, மிகுதி, 
நிறைவு. 
பிறங்கு தல்‌-ிறைவு. 
பிறனையம்‌-வெகுசெலம்‌, 


பிறங்கிய[ல்‌]-மு.துகாடு. 


பிறக்கம்‌-மரத்தின் கொம்பு, 
பெற்றல்‌, முல்லைநிலம்‌. 

பிறக்கு-வழு. 

பிறகு-பின்பு. 

பிற்றை-பீன்னையென்பது, 
ஆடவர்மயீர்‌. 

பிறங்கடை-புத்திரன்‌, வழித்‌ 
தோன்றல்‌. 


பிறப்பிடம்‌- உறைவிடம்‌ 
பிறந்தோர்‌ சேரல்‌-சுடுகாடு, 
பிறடகை-பிறவி, மிகுதி, அச்சம்‌, 
பிறகிடல்‌-ஓடல்‌. 


81 


பிறாத்தி-ஊழற்வினை. 

பின்னை-சமன்கா ராயணன்‌ 
மேவி, பின்னையென்‌ றல்‌, 
தங்கை. 

பின்னேமனாளன்‌- மாயன்‌. 

பினாதி- காகத்தையடைந்த 
வன்‌, விட்டுணு, சிவன்‌. 

பினாகம்‌-வில்லு. 

பீனாமம்‌-தரமரை. 

சவ 

பின்றை-பின்னை பென்றல்‌. 

பின்னரர்‌-சூத்திரர்‌, 

பின்ன கம்‌- கொண்டை. 


பிறகிறுதி-ம[*]யை, அறிவு. பின்னல்‌-மயிர்ச்சடை. 
பிறை-சந்திரன்‌. பின்‌-இடவகை, பெருமை, 
பிற-பிற, முன்னிலையசைச்‌ முதுகு, இறுதி, பின்னாகும்‌ 
சொல்‌. | முறைமை, 
பிரதிலோமன்‌ என்பது - மாலு | பீன்றல்‌-ஓடல்‌. 
வங்கிஷத்திலுமனாருமிப்‌ | பின்னோன்‌-பில்‌ பிறந்தோன்‌. 
பிறந்த பின்னை. பின்னகம்‌-மயிர்முடி. 
பிகரம்‌ முற்றும்‌ 
பகர உகரம்‌ 
புகர்முகம்‌-ஆனை, | புகட்சி-வாழ்த்து. 
புகை-தேஃம்‌, தூமம்‌, சினக்‌ | புகழ்‌-8ர்த்தி. 
குறிப்பு, போற்றும்பூசனை, | புகழ்தல்‌-வழுத்த [ல்‌]. 
உரோகணி, அரம்‌. புகல்‌-குதிர்‌, உ[வ*]ப்பு, 
புகார்‌-கடற்கழிமுகத்துவாரம்‌, வார்த்தை, இடம்‌. 
காவிரிப்பூம்பட்டணம்‌. புகடி -புருவம்‌. 


புக்கு-வீடு, [பிர]ாய்மரம்‌. 


புகர்‌-புன்மை நிறம்‌, நிறப்‌ 
பொதுப்பேர்‌, குற்றம்‌, 
மழைக்கோள்‌, சோறு, 
குரால்கிறம்‌ 6. 


புகறல்‌-சொல்லல்‌, குமித் திடல்‌. 
புகைதல்‌-சினம்‌. 


ம்‌ 


புங்கவம்‌-எருது. 
புங்கவர்‌-தே வர்‌, 
புங்கம்‌-ஈல்லாடை, 
உயர்ச்சி. 
புங்கு-ஓர்‌ மரம்‌. 
புஞ்சம்‌-திரள்வடிவு, அற்பம்‌. 
புட்பகர்‌-புகழ்வோர்‌. 


அம்பு, 


Ea} 

82 

புடவீ-பூமி, உலகின்பொதுப்‌ 
போ. 

புடகம்‌-பிடவை, 

புட்கலைமணாளன்‌-சாத்தன்‌. 

புட்டில்‌-கூடு, ஆயுதத்தினுறை. 

புட்கொடி-பட்சிக்கொடி, 
கருடக்கொடி.. 

புட்கொடியோன்‌-மாயன்‌. 

புடம்‌-வடிய்டல்‌. 

புட்புச மூர்‌ தி-குபேரன்‌. 

புட்கரம்‌- தண்ணீர்‌, நரகண்‌ 
வாய்ப்புள்‌, குருகு. பங்கயம்‌, 
ஆனைத்து திக்கையின்‌ நுனி, 


புட்டம்‌-காகம்‌, புடைவை, 
நிறைவு. 

புடைத்தல்‌- குத்துதல்‌. 

புண்‌-ஊன்‌. 


புண்ணியமுதல்வன்‌-புத்தக்‌ கட 
வுள்‌. 

புண்ணியம்‌-ஈல்வினை. 

புண்ணியன்‌-அருகக்கடவுள்‌. 

புண்ணீர்‌-இர.த்தம்‌. 

புண்ணிய ந்தம்‌- திருநீறு, 

புணர்ச்சி-கலத்தல்‌, இசைவு, 

புணர்ப்பு-உடம்பு. 

புணரிஃடல்‌, கடற்‌[க*]ரை, 
திரை. 

புணர்‌-உவகை. 

புண்‌ [டரிஃம்‌]-[தா]மரை, புலி, 


திக்கயத்தொன்று, கழுகு, 
வண்டு. 

புணர்வு-ே தாய்ச்‌ திடல்‌, 
இசைப்பு. 


புண்டரம்‌ - [நுத]ற்புளை, குறி, 
கழுகு. 
புணர்தல - 0[பா]ருக்தல்‌, 


உவமை, 
புணர்தம்‌-புணா [பூச]ம்‌, 
புண-தெப்பம்‌, ...முந்து. 


பு[த]லவ-ப்த்‌.திரி, [ம]னையாள்‌, 


புதர்‌-புல்‌, பசும்புற்‌ பிறப்பு. 
புத்தேள்‌-தேவலோகம்‌, தெய்‌ 
வம்‌, புதுமை. 
புத்தேளிர்‌-தேவர்கள்‌. 
பூத்தேளி-விரும்‌ து. 
புதவு-கதவு, கோட்டை வாச 
லின்‌ வீட்ட வாசல்‌, 
புதிதன்மை-பமமை. 
புத்திரி-சகம்‌, குதிரை, சனை. 
புத்தியம்‌-அம்பு. 
புத்திரன்‌-புதல்வன்‌. 
புதல்வன்‌-கணவன்‌, புத்திரன்‌. 
புத்தர்‌-பவுத்தர்‌. 
புத்தன்‌-அரு சக்‌ கடவுள்‌, புருகக்‌ 
கடவுள்‌, நெடுமால்‌. 
புதர்‌-புலவர்‌, குருகு, 
அறிஞர்‌. 
பு[ர*)த்தல்‌-கா த்தல்‌, வண்மை. 
புதுமை-புதை, அம்புக்கட்டு, 
மிகுதி, அதிசெயம்‌, நவம்‌. 
புத்தி. முறை, ஒழுக்கம்‌, வழி 
பாடு, பொ௫ப்பு, தூண்டு 
தலாூய முயற்சி, 
புதை-அம்புக்கட்டு, [பு] துமை. 


புருவம்‌, 


| புத்தனம்‌-சமுத்திரத்தீவிலுள்ள 


வூர்‌, 
புத்து-ரகம்‌, கறையான்‌ கூடு, 
புந்து-புதன்கிமமை, மனம்‌, 
புத்தி, அழிவு, 
புக்திதன்‌-புதன்‌. 
புயங்கம்‌-பாம்பு, 
பூயல்‌-மேகம்‌. 
புய்த்தல்‌-பிக்தல்‌. 
புயம்‌-கோள்‌, இலாபம்‌. 
புரவி-குதிரை, 
புரையேோர்‌-கள்ளர்‌, 
புரை-உயர்ச்சி, ஒப்பு, குற்றம்‌, 
உரை 4 
புராதனம்‌- பழமை, 


புராணம்‌-பழமை நூல்‌. 
புரத்தல்‌-கொடை, காவல்‌. 
புராரி-9வன்‌. 
புரார்‌[சகன்‌]-[9]வன்‌. 
புரக்தரன்‌-டஇந்திரன்‌. 
புரவலன்‌-இராசா, வள்ளல்‌. 


புரம்‌- உடம்பு, ஊர்‌, [கரம்‌], 
மருதநித்‌ தூர்‌, டெ... ர்‌, 
மாடங்கூடங்க.......... டய 
கரழிருடைய...... அக 
பதி5 
புரட்டா[ச]-ஒர்‌ மாதம்‌, புரட்‌ 
டாதி நாள்‌. 


பு....ந்தோ[ர்‌] பொருந்திலோர்‌. 

புரிசை-ஆனைக்‌ அழுத்‌ துக்கயிறு. 

புரியம்‌-க ஜீ தின்‌ விகற்பம்‌. 

புரிவு-விரும்பல்‌. ௮[ன்‌]பு. 

யுரிசை-கோட்டை. 

புரி- ஊர்‌, பழுதை, விரும்பல்‌, 
சேறல்‌, அன்பு. சயிறு, கட்‌ 
டாம்‌, மன்னர்‌ பதி, மருத 
நிலத்தூர்‌ 9. 

புரோசை-குதிரைக்‌ கழுத்திடு 
கயிறு. 

புரோசர்‌-கு றுநில வேந்தர்‌. 

புரோகுதன்‌-இ(திரன்‌. 

புரோகசி-நாய்‌, 

புருரம்‌-புருவம்‌. 


புருவை-ஆடு, இளமை, சிவற்‌ 


குருவி. 
புருகூதன்‌-இர்இரன்‌. 
புருடவாஃனன்‌ - குபேரன்‌. 
புருரு-புருவம்‌. 
புருண்டி-மலலிகை, 
புல்‌...லின்‌-முதிர்ச்சி, 
யகர பொலிவ,மிதல்‌, 

.. மருவு தல்‌, புன்மை. 
புல்லு: புலி, பசும்புல்‌, பனை. 
புல்லார்‌-சத்துரு, கீண்மக்கள்‌. 
புல்லகம்‌-நுதலணி பட்டம்‌. 


பசும்புல்‌, ' 


ட 


| புலரி-விடியக்‌.காலம்‌. 


புலம்பன்‌-நெய்தற்றலைவன்‌. 


| புலால்‌-ஊன்‌, தசை. 


புலால்‌£ர்‌ - இரத்தம்‌. 
புலவு-ஊன்‌, முடை. 
புல்லி-பூவின்‌ புறவிதழ்‌. 
புல்லினர்‌-மித்திரர்‌. 
புலன்‌-உயர்ச்சி, இக்தியம்‌, 
அறிவு. 
புலர்த்தல்‌-பூசுதல்‌, 
முதிர்ச்சி. 
புலம்‌-இசை, யுந்தி, பொருள்‌, 
வயல்‌, இடம்‌. 
புலையர்‌-சண்டாளர்‌. 


ஊடலின்‌ 


புலவர்‌-தேவர்‌, கவிஞர்‌, அடி 
னர்‌, பாடினர்‌, அதிஞர்‌, 
கண்ணாளர்‌. 

புலமை இயல்பு-கவீ, கமகன்‌, 
வா[தி], காக்‌ ன்‌ 4. 

புலவன்‌-புதன்‌, தேவன்‌, அறி 


ஞன்‌.  புத்தக்கடவு[ள்‌], 
இந்திரன்‌, சக்திரன்‌. 
புலம்பு-தணிமை, [பூல]ம்பல்‌, 
அச்சம்‌, துன்பம்‌, ஓலி. 
புல்லஈண்டம்‌-கண்டு சற்கரை, 
பஸ்ல] [எருது இடபராசி.. 
புலி-சி[ லக] ரசி, புலி, சாத்து, 
இண்டை, [ நால்‌. 
வைச்‌ ச க்ீதிலொன்று. 
புலியாணைப்புரவ[ல*]ன்‌-[சோ]; 
மன்‌. 
புலோமிமை-இம்திராணி, . ட்‌ 
பா! குப்தா ஆயு. 


பிங்கலை ர்‌, ஊர்ச்‌ 
குருவி, 

புவி-பூமி. 

புவனி-உலகின்‌ பொதுப்‌ பேர்‌, 
தண்ணார்‌, பூமி. 


புவனம்‌-கீர்‌, பூமி, 


“ 


புமை- துளையுடைப்பொருள்‌; 
புழைக்கை- ஆனை , ஆனையாளி. 
புழல்‌-மீன்‌ பொதுப்பேர்‌. 


புழுதி-பொடி, ய 

புழுக்கல்‌-சோறு, புழுங்கல்‌. 

புழுங்கல்‌- சினம்‌, உரிமிப்பு, 
சினக்குறிப்பு. 


புழுகு-ாவி, அம்புக்கட்டு. . 
புள்ஞுபறவை, அவிட்டம்‌, 
கெருடன்‌, வண்டு, 
புள்ளரக-கருடன்‌. த 
புள்ளம்‌-கொடுவாளெனும்‌ 

தும்‌, 
புளகம்‌-குமிட்பு றுவர வு, 

தோஷம்‌, கண்ணாம.. 
புளினம்‌-மணற்குன்‌ று. 
புளித்தல்‌-ஆம்பிலம்‌. 
புளிஞர்‌-ஐர்‌அு கில மக்கள்‌. 
புளிமா-மாமரம்‌. 
புள்ளூவம்‌- வஞ்சனை. 


ஆயு 


சற்‌ 


புள்ளூவர்‌- -நீசர்‌, பாலைமில 
பாக்கள்‌. 

புள்ளி-பல்லி, மருதமிலத்‌ தூர்‌, 
உறக்கம்‌, ஆயுதம்‌, ஓர்‌ 
எழுத்தின்‌ பேர்‌, 

பு[டை*]-இடவசை, வீரம்‌, 
பக்கம்‌, 

ப -கோல்‌, குறிஞ்சி, முல்லை 

நி[ல]ம்‌, புறம்‌. 


i 


கதிம்‌ முல்லைமிலம்‌, குறிஞ்சி 


புற்கு£குரால்‌ மிறம்‌, | 
புற்றாளீ-பனை, அனுஷம்‌, 
புறக்காம்‌-உனப்புல்லு, பளை, 
ு. எழூகு, தெர்மா, கங்கில்‌, 
முருக்கு முதலாமரம்‌. 
பூற்கொ [டி ]- சுரைப்பூடு. 


பு,ம்புகம்‌-றீர்க்குமிழி. 


பு.ற[ஈ்‌]காடு-சுடுகாடு. 


புற[கிர்மை-இராகம்‌. 
புறத்தவன்‌-சர த்தா. 
புற்க[ல]ம்‌-[உ]டம்பு. 
புற்கலன்‌-ஆன்‌ மா. 
புற்பதி-பனை. 
புற்சவு - மிதியடிமீ துக்‌ 
கொட்டை. 
புன்னாகம்‌-புன்னை, 
புனமுருகத-பலாசு, 


புனல்‌-ஆணு, 

புன்கண்‌- துன்பம்‌, மெலிவு, 
கோவு. 

புனம்‌-கு றிஞ்சிச்சார்புக்‌ 
கொல்லை. 


புன்கம்‌-சோறு. 
புனகண்‌-புன முருக்கு. 


| புனிறு-பிறவி, புதுமை, ஆரூசம்‌, 


பசு, 

புனிதள்‌-ஊன்‌, 

புனிதம்‌-சுத்தம்‌, புணர்பூசம்‌. 

புனிதன்‌-இந்திரன்‌, தூய்மை 
யுடையோன்‌. அருகன்‌, 

புனை-பொன்‌, விருந்து, குதிரைக்‌ 
காலின்‌ மிகஎம்‌, தலை 
யிலணியு மாபரணம்‌. 

புனவர்‌-மூரிஞ்சி ரில மக்கள்‌. 

புனை தல்‌-ஒப்பித்‌ தல்‌, 

புனைவர்‌.கண்ணாளர்‌. 


| புனனாடன்‌-சோழன்‌. 


புனுறு-தோல்‌, 

புன்கால்‌-காயாமரம்‌, 
மரம்‌, 

புனை துரை-பாயிரம்‌. 

புன்மை-பெ: ர்ல்லாங்கு. 

புனருத்தம்‌-சோன்னை ந மீளச்‌ 
சொல்லல்‌. 


பாதிரி 


்‌ புகரம்‌ முற்றும்‌, - 


பகர எகரம்‌ 


பெடை.மிருகப்பெண்பால்‌ 
பெட்டை, புள்ளின்‌ பெண்‌ 
பால்‌, நெல்லின்‌ கதிர்‌, 
ஒட்டகம்‌, கழுதை, ருநிரை, 
இங்வம்‌, மரை, இவற்றின்‌ 
பேண்‌ பெயர்‌. 
பெட்பு-விருப்பம்‌. 
பெட்டி-ஆசை. 
பெட்டல்‌-ஆரளை, 
பெருக்கம்‌. 
பெட்டார்‌-பொரும்‌ திலோர்‌. 
பெது-மயக்கம்‌. 
பெண்டர்‌-௮லி. 
பெண்டகம்‌-அலீ. 
பெண்மை-ஃன்னியிரா சி. 
பெண்ணை-பனை, அனிசம்‌ 
பெண்டகன்‌-பேடி. 
பெண்டு-பெண்‌. 
பெண்‌-வனிதை, புறல்காடு, 
மிறுகப்‌ பெண்பால்‌. 
பெய்‌-மேகம்‌ அ[ளி]த்தல்‌, 
செறித்தல்‌. 
பெயர்‌்திறம்‌-செவ்வ ஜிய மித்‌ 
திறம்‌. 
பெ[யர்ர்த்தல்‌-போலல்‌, ஆடல்‌. 
பெரித்தல்‌-மூட்டல்‌. 
பெருஞ்சோறு-பரணி ஈசன்‌, 
1நிகுந்த அசனம்‌. 


வேட்டைப்‌ 


பெருஞ்செச்கா-சதையம்‌,மிகுர்து 
செக்கு. 

பெருமான்‌-விட்டு ண, மூத்‌ 
கோன்‌. 

பெபருநீர்‌-கடல்‌, 

யன்‌ அரண பாதும்‌ 
பே 

ணன்‌ ச ட [மிகு]தி. 

பெருந்‌ திணை-வழுவுடைக்காமம்‌. 

பெருமிகம்‌-உள்ளக்‌ களிப்பு. 


யுள்ளது. 


 பெருக்கம்‌-பெருமை, செல்வம்‌, 


எண்‌, 
பெருக்கென்றிட்டல்‌-குறிப்பு. 
பெருஞ்சொல்-பழித்தல்‌. 
பெருங்காயம்‌-க.றிகரித்தல்‌. 
பெருங்குருகு-௪க க மவாளப்‌ 

புள்ஷ்‌. 
பெரும்புவ்‌-கூகை. 
பெருகல்‌-மிகுதி, செ.றிதல்‌. 
பெலி-தெய்வவணவு. 
பெவ்வம்‌- துன்பம்‌. 
பெற்மிடல்‌-கிடைத்தல்‌. 
பெற்றம்‌-பசு, எருது. 
பெற்றி-விதி, பெருமை. 
பெறுவசொள்வோள்‌-பரத்தை 


பெகரம்‌ மூற்றும்‌. 


பகர ஓகரம்‌ 


பொக்கம்‌-மிகுதி, பொய்‌. 
பொக்கு-சாவி, குற்றம்‌. 
பொகுட்டு -பூவினுட்‌ 
கொட்டை] மலை, சேற்றி 
லெழுந்க கொப்புள்‌. 
பொகில்‌-கொப்பூழ்‌. 
பொங்களி - நெற்கூடு, தூற்று 
கல்லு. 
பொங்ஃர்‌-மரத்தின்‌ கொம்பு, 
பூஞ்சோலை, மலை, இடம்‌, 
பொங்கம்‌-இலவமரம்‌, 


பொங்கல்‌-மிகுதி. 

பொச்சை-க।டு, சிறுமலை, 
கரிந்தடாடு, மலை, 
பிண்ணாக்கு. 


பொசித்‌ தல்‌ உண்டல்‌. 
பொச்சாப்பு-பொல்லா ங்கு, 
்‌- மறப்பு. 
பொடித்தல்‌-முனை த்தல்‌. 
பொடி.தல்‌-ம..., முளைத்தல்‌, 
பொடி-புழுதி, நீறும்‌. 
பொட்டு: தலைச்சுட்டி, 
குறிப்பு, புழு, பொய்‌. 
பொத்தகம்‌ - சித்திரப்படம்‌, 
ஏடு. 
பொதுளல்‌-பெருகல்‌, செறிவு. 
பொதுமொறழிக்காஞ்சி- ஓழுக்‌ 


துதற்‌ 


கங்கொழுத் தும்‌ உரை 
யெழுத்து. 
பொதுக்கென-விரைவு. 
பொ தி(ரித்தல்‌-புதைத்தல்‌, 
பொதிர்ப்பு-அச்சம்‌, 
பொதி-சொற்பயன்‌, பலபண்‌ 


டம்‌, அரசமரம்‌, பூமோட்டு, 
மலை, பொன்‌, அம்பலம்‌. 
பொதியில்‌-அம்பலம்‌. 


பொ .து-௩டு, அம்பலம்‌. 
பொதும்பர்‌-மரச்செறிவு, மரத்‌ 
தின்‌ கொப்பு. 
பொதியப்பொருப்பன்‌- பாண்டி 
யன்‌. 
பொதுவியர்‌-இடைச்சியர்‌. 
பொத்து-மரத்திளமை. 
பொத்திரம்‌-அம்பு. 
பொந்தை- அனுஷம்‌. 
பொம்மல்‌-சோறு, மிகுதல்‌. 
பொம்மல்‌-௮னுகரணவோசை, 
பொம்‌-௮ச்சம்‌. 
பொய்ய ப்புள்‌ - சலரிங்க 
மெனும்‌ பறை, 
பொய்கை குளம்‌, 
பொய்கல்‌-மகளிர்‌ விளையாட்டு. 
பொய்ச்சாப்பு-மறப்பு. 
பொய்‌-களவு பொந்து, 
பொந்து. 
பொருட்டு-காரணம்‌. 
பொரு-உவமை. 
பொருந்துதல்‌-௯ டுதல்‌. 
பொருகர்‌-போர்‌ செய்தலைவர்‌, - 
கொற்றவர்‌, கூத்தர்‌, 
பொருனை-தண்‌ பொருந்தம்‌. 
பொருனைத்‌ துறைவன்‌-சேரன்‌. : 
பொருமுதல்‌-அழுதல்‌. ட்‌ 
பொருநன்‌ கு.றிஞ்சிகிலத்‌ 
தலைவன்‌, இராசா. 
பொருப்பன்‌-குறிஞ்சிநிலத்‌ 
தலைவன்‌. 
பொருப்பு-மலை. 
பொருதல்‌-பூசல்‌. 
பொருள்‌-[பொரன்‌, சொற்‌ 
பொருள்‌, பலபண்டம்‌, 
பண்பு, பிள்ளை, வாய்மை, 


மரப்‌ 


பொருங்கொடினை-பலவகை - 
வாச்சியம்‌. 
பொருட்பெண்டு-பொ.துமகளிர்‌ 
பொரிக்தது-கரிச்தது. 
பொலன்‌-அழகு, அறிவு, தலை 
யிலணியும்‌ ஆபரணம்‌. 
பொல்லு-சா [வி]. 
பொலம்‌-பொன்‌. 
பொல்ல. நிலம்‌-சகதி. 
பொலங்கலம்‌ -ஆபரணப்‌ 
பொதுப்பேர்‌. 
பொல்லம்‌-...ரைவுறு அன்னம்‌. 
பொல்ல(॥)ர்‌-செம்மார்‌. 
பொலிவு-எழுச்‌ சி, மிகுதி. 
பொழிதல்‌-கெடை, சொரிதல்‌. 
பொழில்‌-சோலை, மரப்‌ பொதுப்‌ 
பேர்‌, பூமி, பெருமை. 
பொழு து-நாள்‌. 
பொழுதுகழித்தல்‌-விளையாட்டு. 
பொழிப்பு - பொருந்திய 
பொருளைப்‌ பிண்டமா 
யுரைப்பது. 
பொள்ளல்‌-மரப்பொர்து. 
பொள்‌-விரைவு, ஓசைக்குறிப்பு. 
பொற்பு - அழகு, மிகுதி, 
பொலிவு, ஓபபித்தல்‌, 
பொற்கெனல்‌-பென்னிறம்‌. 
பொற்கண்‌-ஆர்தை, அழகை 
யுடைய ஃண்‌. 


47 


பொறி-திரு, புலன்‌, தேமல்‌, 
செல்‌ஃ.ம்‌, பொன்‌, உடக்கு, 
இலாஞ்சனை, வரி, எழுத்து 
மரக்கலம்‌, 

பொழறித்தல்‌-எழுதல்‌. 

பெர றற்றி-குணம்‌. 

பொறுத்தல்‌ - சுமத்தல்‌, 
பொறை. 

பொறை-சுமத்தல்‌, பொறுதி, 
துழுக[ன்‌] மலை, அறுகற்‌ 
பூமி, அதிபாரம்‌, பூமி. 

பொறையாள்‌-பூமி, பொறுமை 


யுடையவள. 

பொ றையன்‌-மேரன்‌, பொறுமை 
யுடையோன்‌, தன்மபுத்‌ 
திரன்‌. 


பொற்றை-காந்தட்பூ, மலை, 
செங்காந்தள்‌, சிறுமலை. 
பொறாமை-அழுக்காறு. 
பொன்‌-சுவணம்‌,அழகு,விருப்பு, 
செம்பு, : ஈயம்‌, இரும்பு, 
வனப்பு, இலட்சுமி, 
வியா ழம்‌. . 
பொன்னேமிராதன்‌ -அருகன்‌. 
பொன்வாய்ப்புள்‌ - பறவை[யி] 
லொன்று. 
யொன்னி-காவேரி. 
பொன்னித்‌ துறைவன்‌ -சோழன்‌. 
பொன்றல்‌-சாதல்‌. ்‌ 
பொன்செயும்புலவர்‌-தட்டார்‌. 


பொகரம்‌ முற்றும்‌. 


மகரம்‌ 


மகரம்‌-சுறா, மீனேறு, க[ா]தல்‌. 
மகரராசி-பூர்தாது. 
மகிழ்ச்சி-இன்பம்‌. 
மகி-பாம்பு, பூமி. 
மகரத்‌ துவசன்‌-மன்ம தன்‌. 
மகன்‌ றில்‌-அன்‌ நில்விகற்பம்‌. 
மகதேவன்‌-வீட்டுணு, சிவன்‌. 
மகவான்‌-தெய்வேர்‌ திரன்‌. 
மகரிசை-பிறலை, பூண்‌. 
மக்கள்‌-மானிடர்‌, பிள்ளையள்‌. 
மகடூ2.-பெண்‌. 
மகவு-பிள்‌ ளை. 
மகார்‌-பிள்ளையள்‌, 
வழக்கு. 
மகள்‌-பேண்‌, புத்திரி. 
மகிதை-ஆணுவம்‌, 
களிப்பு. 
மகிளம்‌-கடா. 
மடிழ்‌-வகுளம்‌, மகிழ்ச்சி,' 
மகரந்தம்‌-பூந்தாது. 
மகரவாடை-தென்‌ றற்காற்று. 
மகம்‌-வேள்வி, நாள்‌, பெருமை. 
மகுடராமக்கிரி-இராகம்‌, 
மகுடம்‌-கரீடம்‌, 
மகு-பெருமை. 
மகுணன்‌-பத்தா. 
மங்கை-பெண்‌. 
மங்குல்‌-மேகம்‌, 
ஆகாசம்‌. 
மங்கலம்‌-தருமம்‌, பொலிவு, 
வாழ்த்து, செவ்வாய்‌. 
மசகம்‌-கொ ரகு. 
மச்சம்‌-மீன்‌, ஆணி, மீனராசி. 
மச்சூபரண்‌. 
மச்சறாப்பொன்‌ - ...ந்்‌. தின்‌ 
பொதுப்பெயர்‌. 


வண்மை, 


உள்ளக்‌ 


இருள்‌, 


மச்சிகை-மோர்‌. 


மசம்‌-பேய்‌. 
மஞ்சு-மேகம்‌, இளமை, ஆனை 
முதுகு, அழகு. 


மஞ்சரி-தளிர்‌, பூங்கொத்து. 
மஞ்ஞஜை-மயில்‌, 
மஞ்செனப்புமை-மட்கலஞ்சுடு 
கள்ளை. 
மஞ்சாடி-ரிறை, ஒர்மரம்‌. 
மஞ்சம்‌-கட்டில்‌. 
மஞ்சன்‌-புத்‌ திரன்‌. 
மஞ்சம்‌-பேழை. 
மஞ்சிகை-பேமை. 
மஞ்சிகம்‌-தாழிப்பூடு. 
மஞ்சிட்டம்‌- சிவப்பு. 
மஞு சிகன்‌-நாலிதன்‌. 
மஞ்சூரம்‌-கடலை, 
மடங்கல்‌-சிங்கம்‌, ஊழித்தீ, 
இடி, முடங்கல்‌, காலன்‌. 
மட்கல்‌-பொலிவழிதல்‌, கோய்‌, 
பிரமகற்பம்‌. 
மடங்கு-நந்தவனம்‌, நோய்‌. 
மடந்தை-பெண்‌, ஓர்‌ பருவம்‌. 
மடம்‌- அறியாமை, சத்திரமனை, 
முனிவாசமான தலம்‌. 
மடலை-வஞ்சனை, பொய்‌. 
மடப்பள்ளி-அடுக்களை. 
மட்டு-கள்ளு, எல்லை. 
மட்டாயுதம்‌-வாள்‌. 
மட்டம்‌-கள்ளு. 


மடப்பம்‌-அஞ்ஞூறுகிராமத்துக்‌ 
குத்‌ தலையானது. 

மட்பகைஞர்‌-குயவர்‌. 

மடை-சோறு, ஆபரணக்கடைப்‌ 
புணர்வு. 


ட்‌ 


மடி-இசைத்தல்‌, த; ழை, சோம்‌ 
பல்‌, புடவை, கோய்‌, கேடு, 
பதை, வயிறு, அடங்குதல்‌, 
பொய்‌, கொய்சகம்‌. 
மடு-குளம்‌, பசுவின்‌ முலை. 
மடு-தடம்‌, குளம்‌. 
மணம்‌-நாற்றம்‌, கூட்டம்‌, மலர்‌. 
மணமகன்‌-பத்தா. 
மணவாழன்‌-பத்தா. 
மண்ண[ம்‌*]-சுடுசண்ணச்‌ 
சாந்து. 
மண்பொதுத்தந்தை-பிரமா. 
மணவாட்டி-மனையாள்‌. 


மண்மகள்‌ - பூமாதேவி, மனை 
யாள்‌. 
மண்டலீ-பூனை, நாய்‌, பாம்பு, 


பூமி, கண்சொத்திப்பாம்பு. 
மண்டிலம்‌-ருதிரை. பூமி, 
வட்டம்‌, தேசம்‌, பாம்பு. 
மண்ட(ா)/-வீரர்‌. 
மண்டுகம்‌-தவளை. 
மணம்‌-நாற்றம்‌. 
மண்‌-பூமி, 
மண்ணீடு-திண்ணை. 
மண்ணீ[ட்‌*]டாளர்‌-சிற்பக்‌ 
காதர்‌. 
மண்ணரிகார்‌-குயவர்‌. 
மண்கணை-முழவெனும்வாச்‌ 
சியம்‌. 
மண்ணல்‌-ஒப்பித்தல்‌. 
மணிமுடி-கரீடம்‌. 
மணத்தல்‌-கூடுதல்‌. 
மண்டலகிலையாவ து-இருகால்‌ 
மண்டலித்தல்‌. 
மணி-நவாமணி, முத்து, கருமை, 
நன்மை, அழகு, மாணிக்கம்‌, 
மணிகுயிற்றனர்‌ - முத்தங்வோப்‌ 
போர்‌. 
மணிமேகலை - ஏழமூகோவை 
சூழ்க்தது, 
12 


89. 


மணிவளி-பாலைகிலத்‌தியா ழ்‌. 
மதலை - தூண்‌, புதல்வர்‌, 
கொடுங்கை, சம்பான்‌. 
மதர்‌-வலி, இடம்‌, மிகுதி, 
வன[ப்‌]பு, ஏவுதல்‌. 
மதங்கர்‌-பாணர்‌. 
மதங்கயம்‌-ஆனை, மத்தகம்‌. 
மதங்‌க-பாட்டுவிச்சி. 
மத்தகம்‌-தெற்றி, சென்னி. 
மதகரி-பிடி யானை. 
மதலிகை-தாக்கம்‌. 
மதாவ(£)ளம்‌-ஆனை. 
மதாணி - ஆபாணப்பொதுப்‌ 
பேர்‌, பேரணிகலம்‌, 
பதக்கம்‌. 
மத்திகை-குதிரைச்சம்மட்டி, 
விளக்குத்தண்டு. 
மத்திமம்‌-ஈடுத்தலம்‌, உத்தமத்‌ 
திற்குக்கிழ்ப்பட்ட அ, 
சமனிசை. 
மத்திமதானம்‌-ஈடுத்தலம்‌, 
ஆதுலர்‌, அந்தகர்‌, ஊனர்‌ 


உறுப்பிலி, நாற்றிகம்‌ 
வது. 

மதர்ப்பு - மிகுதி, உள்ளக்‌ 
களிப்பு. 

மத்து-ஊமத்து, தயிர்மத்து, 
சிவப்பு. ப்‌ 


மதம்‌-ஆனை, ம(த)த(க)ம்‌, வலி, 
கருத்து, உள்ளக்களிப்பு, 
மிகுதி. 
மதர்வை-மதர்த்தல்‌. 
மதனம்‌-காமக்கவலை, 
மதர்ப்பு-உள்ளக்களிப்பு. 
மத்தம்‌-மயக்கம்‌, கடையப்பட்ட 
மத்து, ஊமத்து, உள்ளக்‌ 
களிப்பு. 
மத்திபம்‌-இடை. 
மத்திரீப்பு-கோபம்‌, 


8 


மஇி-இந்து, புத்தி, அறிவு, 
முன்னிலையசைச்சொல்‌, 
மாதம்‌, அடங்குதல்‌. 
மதிமகன்‌-புதன்‌. 
மதில்‌-கோட்டை. 
மதிப்பகை-கேது. 
மதித்தல்‌-வரையறுத்தல்‌. 
மதுரை-கூடல்‌, கள்ளு. i 
மதுரம்‌-இனிமை, செஞ்சம்‌ 
தனம்‌, பொருளின்‌ பொலி 
வும்‌, சொல்லின்செலவும்‌, 
தொடையும்‌,தொடை விகற்‌ 
பமும்‌, அறையும்‌, உருவகம்‌ 
முதலாம்‌, அலங்காரங்‌ 
களும்உடைத்தாய்ப்‌ 
பாடுவது. 
மதூகம்‌ - செஞ்சந்தனம்‌, 
இருப்பை. 
மது-தேன்‌, கள்ளு, 
வசந்தகாலம்‌. 
மதுரசம்‌-முந்திரிகைப்பழம்‌. 
மதுசயன்‌-காமன்‌. 
மதுப[தி] - [ப]த்திரகாளி. 
மதுகரம்‌-வண்டு, ஆண்வண்டு, 
மதுகர்‌-குதிரைப்‌ பாகர்‌. 
மதுபம்‌-வண்டு. 
மதுகம்‌-இலுப்பை, 
மதுரம்‌, தராவு. 
மது (க)கரம்‌-கள்ளு. 
மதுகை-வலி. 
மந்திரி-வியாழம்‌, அமைச்சன்‌, 
குபேரன்‌. 
மந்தம்‌-சோம்பு. 
மந்தன்‌ - சனி, மயக்கத்தை 
யுடைத்தாய்க்‌ கூர்மையில்‌ 
லாதவளி, மிறுவாணி, 
மர்தாரம்‌-கற்பகதரு, செம்மரத்‌ 
தம்‌. 
மக்தாகினி-கங்கை., 


தேறல்‌, 


அட்டி 


மக்தி-குரங்கு, பெண்குரங்கு, 
வண்டு. ்‌ 

மந்தரம்‌ - மந்தஓசை, மலை, 
மக[ £*]மேரு. 


மந்திரம்‌-தேவாலையம்‌, செபம்‌, 
வீசாரம்‌, வாசியீன்‌ குழாம்‌, 
மந்திரம்‌ - குதிரைப்பர்தி, 
வேதம்‌, மனை. 
மந்தமா-ஆனை, பாம்பின்‌ வற்‌ 
கத்திலொன்று. 
மந்தனம்‌-ஆனை, முகபடாம்‌. 
மர்தளி - தயிர்கடைதாழிப்பு, 
பெருமை. 
மம்மர்‌- துன்பம்‌. 
மயிர்முறை-மூப்பு முறைமை. 
மயன்‌-தச்சன்‌. 
மயக்கறல்‌-வருத்தம்தீர்‌(த்‌) தல்‌. 
மயீடம்‌-எருமைக்கிடா. 
மயர்வு-மயக்கம்‌, பொரும்தாமை. 
மயூரம்‌-மயில்‌. 
மயங்கல்‌-டக்கெ து, 
மயிலை- இருவாட்சி, 
பொ துப்பேர்‌, 
மயம்‌-அழகு. 
மயிர்வார்‌-சீப்பு. 
மயிக்கம்‌-பிச்சை, 
மயக்கம்‌-மருள்‌, 
கூடல்‌. 
மயல்‌-பேய்‌, மயக்கம்‌, ஆசை, 
செற்றை. 
மயிலை-மீன ராசி. 
மரவம்‌-குங்குமமர[ம்‌*]. 
மரக்கால்‌-சோதிகாள்‌, அளக்கப்‌ 
பட்டது, மாயனாடல்‌, அரவ 
நாள்‌, துற்கையாடல்‌. 
மரக்கலம்‌-மாவாய்‌, மீகாமன்‌. 
மராட்டம்‌மா[த]ர்‌ மயிர்‌, 
பிறமயிர்‌. 
மராளம்‌-பாம்பு, அன்னம்‌. 


மீன்‌ 


கலத்தல்‌, 


| மரவுரி-மரத்தினுரி. 


மரை-தவளை, மிருகத்தொன்று. 
'மரகதம்‌-பச்சை. 
மராமரம்‌-சாலமரம்‌, 
மரம்‌. 
மராம்‌-கடம்பமரம்‌. 
மரவிரம்‌-நாகம்‌. 
மரணம்‌-சாவு. 
மரவேலீ-பசுத்தொழு. 
மரபு- முறைமை, விதிப்படி, 
தொன்மை, குணம்‌. 
மரச்செறிவு-தோப்பு. 
மரவட்டணம்‌-பரிசை. 
மரகதவல்லி-தருமதேவதை. 
மரவினையாளன்‌-தச்சன்‌. 


கன்று 


மரியாதம்‌-நீதி, 

மரி-கூத்தின்‌ விகற்பம்‌. 

மரில்‌-குற்றம்‌. 

மரீசி-மிளகு, பருவரம்பீனடக்‌ 
கும்‌ வழி. 

மருதம்‌-மருதநிலம்‌, அன்னிலப்‌ 
பாடல்‌, ஓர்‌ மரம்‌, வயல்‌. 

மருத்‌து-காற்று. 

- மருவார்‌-சத்‌ ரு. 
மருத்துவன்‌-இந்திரன்‌. 


மருங்கு-இடை, பக்கம்‌, இடப்‌ 
பொதுப்பேர்‌. 
மருத்துவர்‌-வாபபொ, 
விடம்‌, 
மருமான்‌ - புத்திரன்‌, 
தோன்றல்‌. 
மருமம்‌-மார்பு. 
மருண்மா-ஆனை. 
மருப்டு-விலங்கன் கொம்பு, 
இலஞ்சிப்பூடு. 
மருந்து-புல்லு, மரம்‌, புதல்‌, 
பூடு, வல்லி, அமுது. 
மருதுவி-பூடு, 
மருட்டம்‌-கள்ளு, 


உறை 


வழித்‌ 


91 


மருள்‌-மயக்கம்‌, பேய்‌, குறிஞ்சி 
யாழ்‌. 
மருளிந்தளம்‌-இராகம்‌. 
மருளல்‌-ஓசை. 
மருதநில வேர்தன்‌- இந்திரன்‌, 
மருகன்‌- மருமகன்‌, வழித்‌ 
தோன்றல்‌. 
மரு-கொழுந்து, மணம்‌, 
மருட்சி-௮அறிவிலாமை. 
மருவுதல்‌-இட்டுதல்‌. 
மலராள்‌- இரு. 
மலர்தல்‌-தோன்றல்‌, 
எதிர்தல்‌. 
மல்லை-வட்டம்‌. 
மல்லல்‌-வளம்‌, வலி, பெருமை, 
பொலிவு. 
மலங்கு-நூறையெனுமீன்‌. 
மலர்‌-புட்பம்‌, தண்ணீர்‌. 
மலகரி-இராகம்‌. 


விரிதல்‌, 


மலங்கல்‌-குளம்‌, ...யம்‌, பயப்‌ 
படாமை. 

மலாவகம்‌-பிண்‌[ணா*]க்கு. 

மல்கல்‌-நிறைதல்‌, சுழலல்‌. 

மலர்ச்சி-பொலிவு, உள்ளக்‌ 
களிப்பு. 

மலி-பெருமை. 


மலிதல்‌-நிறைதல்‌. 
மலரல்‌-நிறைதல்‌. 
மல்லிக்கு-உடைமரம்‌. 
மலினம்‌-மாசு, நிறம்‌, காந்திருந்த 
மரம்‌. 
மல்லு-மாயனாடல்‌, வலி, வளம்‌, 
கூத்தின்‌ மிகுதல்‌, விகற்பம்‌, 
மற்கடம்‌, ரூதாடுகருவி, 
மலைதல்‌- பொருதல்‌, மலர்‌ 
சூடுதல்‌. 
மலையமான்‌-சேரன்‌. 
மலையன்‌-குறிஞ்‌ சிக்கிறைவன்‌, 
கடைவள்ளல்‌. 


9é 


மலையம்‌-சந்தனம்‌, பெபொதிய 
மலை. 
மலைச்சார்பு-குறிஞ்சி சிலம்‌. 
மலைவு-பூசல்‌. 
மஃப்பு-கூத்தின்‌ விகற்பம்‌, 
உயித்தம்‌. 
மலையக்கால்‌-வசந்தன்கா ற்று. 
மவ்வந்தம்‌-மணம்‌. 
மவ்வல்‌-மல்லிகை, முல்லை. 
மவுலி-மயீர்மு, சிரிடம்‌, தார்‌, 
சடை, போமரம்‌, 
மழைத்தல்‌-முண்டிதம்‌, 
ம்ழவன்‌-இளமையுடையோன்‌. 
மழவு-இளமை. 
மழை-மேகம்‌, தண்ணீர்‌, சதம்‌, 
மழலை-குதலைச்சொல்‌. 
மழைக்கோள்‌-வெள்ளி. 
மழை-வண்ணம்‌, ஓர்‌ மரம்‌. 
மமுங்கல்‌-பொலிவழிதல்‌, 
மழு-பரசு. 
மள்ளல்‌-வலி. 
மளவர்‌-உப்பளப்போர்‌. 
மள்ளர்‌-வீரர்‌, உழவர்‌, குறிஞ்சி 
கில மக்கள்‌. 
மறநிலைப்பொருளாவது - அமரு 
மந்து கொண்டல்‌, அருந்‌ 
திறை கொண்டல்‌, தவறு 


செய்த்யோர்‌, தண்டற்‌ 
பொருள்‌, சூதில்வென் ற 


யொருள்‌. 

மறம்‌£கொலை, சேவகம்‌, கொடு 
வீனை செய்தல்‌, செற்றம்‌, 
சினம்‌, பிணக்கு, 

மாநில்யறம்‌ - அனிரைமீட்டல்‌, 
அரும்பகைதெறுதல்‌, செஞ்‌ 
சோம்றுதவி, ஏவலினினஞ்‌ 
செய்தல்‌. 

மறவர்‌-வீரர்‌, பாலைநிலமக்கள்‌, 


ஐம்து நிலமக்கட்‌ பொதுப்‌ 
பேர்‌, 

மறகிலையின்பம்‌ - ஏறு தழுவல்‌, 
இலக்கமெமய்தல்‌, கூறு 
பொருள்கொடுத்தல்‌, 
வலிதிற்கோடல்‌. 

மறலி கூற்று, மயக்கம்‌. 

மறவர்கடன்‌-செய்நன்‌ றிகடைப்‌ 
பிடுத்தல்‌. 

மற்று வினைமாற்று, அசைடிலை. 

மறத்தி.பாலைநிலமஎளிர்‌. 

மற்‌? “நினைவுக்கு மாற்றமாகும்‌. 

மற்கடம்‌-குரங்கு. 

மறல்‌ - மறப்பு, பொல்லாங்கு, 
பகை, பூசல்‌, மயக்கம்‌, 
பிணக்ரம்‌. 

மறுமை - மேடவீராசி, 
வரும்‌ பிறப்பு. 


மேல்‌ 


மறிகல்‌-மிளிர்தல்‌. 
ன்‌ மறி-அடு, மான்‌, நாவீப்பிள்ளை, 


ஆட்டுக்குட்டி, 
மறவி-கள்ளு, மறப்பு, பொல்‌ 

லாங்கு, 
மறிலி-நாலிப்பிள்ளை. 
மிறி-பறி, ஆனை. 
மறு-பொல்லாங்கு, 
மறுதரல்‌-மீளா தல்‌, 
மழைபுகல்‌-சரண்புகல்‌, 
மறை-வேதம்‌, மறைத்தல்‌, மந்‌ 


திரம்‌, சிவன்‌, அக்கினி, 
இராசியம்‌. 

மறையோன்‌ - பிரமா, பீரா 
மணன்‌, 


மறையோன்‌-காவற்காடு, 

மனவ-பலகை, அடை, மணி 
யின்‌ பொதுப்பேர்‌, கரு 
மணி, ஏங்கு, அரையினிம்‌ 
பட்டிகை. 

மனமம்‌-நெஞ்சு, 


மன்னல்‌-இடைச்சொல்‌, இறை, 
நிலை பெறுதல்‌. 
மன்மதன்‌-காமன்‌. 
மன்னன்‌ - உத்திரட்டாதி, 
இராசா. 
மன்னவன்‌-எல்லாப்பெபொரு 
ளுக்குமுடையோன்‌, 
இராசா. 
மன்றம்‌-மணம்‌, வெளி, 
பலம்‌, ரெடுக்திருவீ தி. 
மனிதர்‌-மானிடப்பொதுப்பேர்‌. 
மனாவேகலை-௮ரையினிற்‌ கட்‌ 
டப்பட்ட பட்டிகை, 
மனோபவன்‌-கரமன்‌. 
மனோகரம்‌-அழகு. 
மனைவி- மருதநிலத்‌ தலைவி, பாரி, 
மனோசன்‌-காமன்‌. 


அம்‌ 


95 


மனை-மனையாள்‌, வீடு, உண்‌ 
டாக்கல்‌, 
மனோபு-காமன்‌. 
மனோகரன்‌ -ஈல்லவன்‌. 
மனோலையம்‌-மனப்பற்று. 
மனச்சமுக்கம்‌-அழுக்காறு. 
மானந்தரம்‌-மருள்‌. 
மன்னே-இடைச்சொல்‌, 
பேறு. 
மன்பதை - இறப்பின்‌, 
மானிடக்கூட்டம்‌, 


மிலை 


- மன்றல்‌-பரிமளம்‌, கலியாணம்‌, 


இ[ர்சிக்கம்‌, 
மனுவர்‌-கொல்லர்‌. 
மனங்கம்‌-இருவாட்சி. 
: மன்‌-இராசா, பொருந்துதல்‌. 
்‌ மன்‌(ம்‌-இடைச்‌ சொல்‌. 


மகரம்‌ முற்றும்‌ 


மகர இகரம்‌ 


மிகுத-ஒண்மை, பெருமை. 
மிக்கு-பெருமை, உள்ளாண்மை. 
மிகை: குற்றம்‌, சோறு. 
மிஞ்சிகை-குண்டலம்‌. 


வனக்‌, 

மிசை-இக்கு, உயரம்‌, எச்சில்‌, 

மிச்சில்‌-ஓனி பொருள்‌, உச்‌ 
சிட்டம்‌. | 


மீச்சல்‌-எச்சில்‌. | 
மிச்சை-வறுமை. 
மிச்ச[ம்‌*]-பொய்‌. 
மிடறு-கழுத்து. 

பாட ட-மேடு, கள்ள, காக்கை, 
மிடா-மண்கலமானபானை, 
மிடை தல்‌- ல ப்ளை 
மிடல்‌-வலி, பொருதல்‌, கொலை. ' 


மிடி- வறுமை, தாமதம்‌. 


மிண்டன்‌-விரவான்‌. 
மித்திரர்‌-வெந்துக்கள்‌, சத்துரு. 
மிதலை-கொப்பம்‌. 
மிதலை-தெப்பம்‌, சோறு. 
மித்திரன்‌-ஆதித்தன்‌. 
மிதுலை-வீசேையேனுமூர்‌, 
மிதித்தல்‌-குதித்தல்‌. 
மிதுனம்‌ - திறியும்பூமானும்பிறி 
யாதகெந்தறுவச்சாதி, 
பொருந்தல்‌, லெட்சுமி, 
மியானம்‌-சுடுகாடு. ்‌ 
மியா முன்னிலையசைச்‌ சொல்‌, 
அசைச்‌ சொல்‌. 
| மிரியல்‌-மிளகு. 
மிருகாபதி-சிங்கம்‌. 


94 


மிருகாதி-புலி. 
மிருக்கை-ஊர்‌. 
மிருகம்‌-விலங்கன்பொதுப்பேர்‌, 
மான்‌. 
மிருது-மென்மை. 
மிலாங்கலம்‌-மிருகத்தின்‌ வால்‌. 
மிலுத்தை-நாளிகை. 
மிலோதம்‌-மயிர்க்குமச்சி. 
மிலைதல்‌-சூடுதல்‌. 
மிலைச்சர்‌-யவனர்‌. 
மிவர்‌-சேறல்‌, எழுகல்‌, செலுத்‌ 
தல்‌, விரும்பல்‌, ஏறல்‌. 


மிகரம்‌ 


மிளிர்தல்‌-௪.றிதல்‌, 
சித்தல்‌. 
மிளற்றல்‌-சொல்லல்‌. 
மிழற்றல்‌-நிரம்பாமென்சொல்‌. 
மிதை - வேதனை, குற்றம்‌, 
வருத்தம்‌. 
மின்‌-பிரகாசம்‌, 
றேவல்‌. 


பிறகர 


பலவற் 
மின்‌[ன]ல்‌-வீளங்கல்‌. 
வன்னிலை.மிகுதி, வெர்தாம்‌, 
மின்னம்‌-வேறுபாடு. 


முற்றும்‌ 


மகர உகரம்‌ 


முகம்‌-வதனம்‌, கடற்கழி. 
மூகடு-வீட்டுமுகடு, உச்சி. 
முகபடாம்‌-மேற்போர்வை. 
முக்கம்‌-ஆலவட்டம்‌. 
முக்கணிறை-கிவன்‌, கணபதி. 
முக்கொடையோன்‌ - அருகன்‌. 
முக்குற்றங்கடிக்தோன்‌-புத்தன்‌. 
முக்கண்ணி - பத்திரகாளி, 
பாறுவதி, 
முக[மன்‌*1-உபகாரச்சொல்‌, 
முகடி-மூதேவி, 
முகமன்‌-சன்மானம்‌. 
முகிள்‌-பூமொட்டு. 
முகலூர்தி-இர்திரன்‌. 
முகில்‌-மேகம்‌. 
மமகிலினி-தாழை. 
மூக்குணம்‌-சாத்துவித, ராசத, 
தாமதம்‌. 
முக்கோல்‌- திருவோணம்‌. 
முகுரம்‌-கண்ணாடி. 
முகை-பூமொட்டு, மிடா. 


~ 


| 


முகவுரை-பாயிரம்‌. 

முக்கல்‌-எழுத்தோசை. 

முசலி-ஓந்தி, பலபத்திரராமன்‌, 
காறை, மன்தாழை, மரம்‌, 
உடும்பு. 

முசலிகை-உடும்பு. 

முசலம்‌ - இருப்புலக்கை, 
மொறுத்தல்‌. 

ம(ர)சர்‌-மோர்‌. 

முச்சடர்‌-ஆதித்தன்‌, சந்திரன்‌, 
அங்க. 

முச்சி-மயிர்முடி. 

மூசி-மெ(£)லிவு, 

முசுண்டி-படைக்கலம்‌, 

முசுண்டர்‌-£ழ்மக்கள்‌. 

முசு-கருங்கு ரங்கு, மு.துநரி, 

முசுடர்‌-கீழ்மக்கள்‌, 

முடியங்கம்‌ - அவிஷேகத்தின்‌ 
பக்கத்துச்‌ செவிப்பூ. 

முட்டுதல்‌-௭திர்‌[.த*] தல்‌. 

முட்டுப்பாடு-தீங்கு. 


முஞ்சல்‌-சாதல்‌. 

மூட்டை-துளைச்செவி, [க]ரூர்‌ 
தவிடு. 

முடவன்‌-சனி, கால்‌ முடவன்‌. 

முடங்குழை-சிங்கம்‌. 

முடங்கு-பிணி. 

முட்டம்‌-ஊர்‌. 

முடைதல்‌-மாற்றல்‌. 

முடிவு-சாதல்‌, ஈறு. 


முடல்‌-வலி. 
முடலை-திரட்சி, முரடு, பெரு 
மை, இன்னா[ஈா*]ற்றம்‌. 


முட்கண்டம்‌-வாள்‌. 


மு[சை]ட-த சை, தவிடு, 
நாற்றம்‌. 
முூடங்கல்‌- தாழை, கோணல்‌, 


மூங்கில்‌, முடங்கப்பட்டன. 
முடகுரவன்‌-குபேரன்‌. 
முடிய-முழுவதும்‌. 
முடி-தலைமயிர்‌, முடி, 
கட்டல்‌, 
முடிவு-சா தல்‌, அம்தியம்‌. 
மூடு(க்‌)கல்‌-வலி. 
முடுக்கு-கோணல்‌ தெரு. 
மூடுக்கர்‌-முடிஞ்சு. 
முடுவல்‌-பெண்ணாய்‌, காய்‌, 
மூடுகல்‌ - வீரைவு, அச்சம்‌, 
மிகுதி, எதிர்தல்‌. 
முடுகியல்‌-வண்ணப்பா. 
முண்மா-முட்பன்‌ றி. 
முணங்கு-முடங்கல்‌, 
முணர்‌-சைவர்‌, புத்தர்‌. 
முண்டகம்‌-தாமரை, நீர்முள்ளி, 
கள்ளு, முள்ளுடை, மூலல்‌, 
நுதல்‌, தாழை, முத்தம்‌. 
முண்டம்‌-நுதல்‌, தலை, துண்டம்‌. 
திரட்சி. 


கிரீடம்‌, 


முணவல்‌-பெருத்த கோபம்‌. 
முத்தானம்‌- அடுப்பு. 
முதள்‌-மிறுகத்தினாண்பால்‌. 


த்‌ 


முதல்‌-முன்‌, இடம்‌. 
முதலி-சிவன்‌. 
முத்து-தரளம்‌. 
முத்தலை-சூலம்‌. 
முத்தாம்பல்‌-இசங்கமரம்‌. 
மூத்தொழிலோர்‌-வணி[க]ர்‌, 
முத்தன்‌-புத்தக்கடவுள்‌. 
முத்தம்‌-உ. கடுமுகத்தல்‌. 
முதல்வன்‌-இராசா, சறுவே 
சுரன்‌. 
முத்தொழில்‌-படைத்துக்காத்‌ 
கழித்தல்‌. 
முத்தி-மோக்கிஷம்‌, முதிர்ந்தது. 
முத்தி-காருகபத்தியம்‌, தென்‌ 
திசையங்கி, ஆகவனியம்‌, 
மூதிர்ச்‌சி-அறிவு. 
முதல்வி-தலைவி. 
முதையல்‌-மு துகாடு. 
முதைப்புனம்‌-பழங்மொல்லை, 
ம[திதை-திரட்சி. 
முதுரை-துவரை, காராமணிப்‌ 
பயறு, பழமொழி. 
முஅமிலம்‌-பாலைநிலம்‌. 
முஅக்குறைவு- அறிவு, பேரறிவு. 
முஅகு-வெரின்‌. 
முதுமகன்‌-சனி. 
முதுடெல்‌-புறங்காட்டல்‌. 
முதுவோர்‌-மூத்தோர்‌, அமைச்‌ 
சர்‌, தூல்வல்லோர்‌. 
முதுசொல்‌-பழமொழி. 
முதுவர்‌ -மூதறிக்தோர்‌, 
மந்தி[ரி]. 
முதுமை- பழமொழி, பேரறிவு. 
முதுமொழிக்காஞ்சி-கிர்‌ 
தோரேனை மொழிந்கோழ்‌ 
குக்‌ கட்டிய முதுமை. 
முதுநிலை-சரத் திற்‌ கணவனை 
யிழ$து தலைமகள்‌ புலம்பல்‌. 
முந்தூழ்‌-மூங்கில்‌. 


96. 


முந்தையோர்‌-நாற்சந்தி. 
மூக்ரீராவது-ஆற்றுநீர்‌, ஊற்று 
ரர்‌, வருணசெலம்‌. 
முச்தை-பழமை, அண்மொழி. 
முப்பொறி- மஹோவாக்குக்‌ 
காயம்‌, 
மும்மை-உம்மை, 
மறுமை. 
மும்மதில்‌-பொன்‌, வெள்ளி, 
இரும்பு. 
முப்பரம்‌-இறிமூர்‌த்‌ தியஞக்குப்‌ 
பரமன்‌. 
மும்மரம்‌-கவசம்‌. 
மும்மீன்‌ -மகசிரம்‌. 
முயவை-கானயாறு. 
மூய...-பூசல்‌. 
முயல்‌-தொழல்‌. 
மூயங்கல்‌-தழீ இக்கோடல்‌. 
முயற்சி-தொழில்‌. 
முயலின்கூடு-சர்‌ தரன்‌. 
மூரஞ்சு-கமறை. 
மூரம்பு-கற்றறை, மேடு, பாமை. 
மூரிப்பு- எருத்தின்‌ முதுகு, 
திரட்சி, கடற்கழி. 
முரன்‌-வலி. 
முரண்‌-வலி, 
விசாகம்‌, 
முராரி-மாராயணன்‌. 
முரஞ்சதல்‌-முற்றுதல்‌. 
முரச-உத்திரட்டாதி, பேரிகை, 
வாச்சியம்‌. 
முரற்கை-கலிப்பா, தொட்டம்‌. 
முரல்‌-கேடு, முறித்தல்‌. 
முரும்‌து-குறாத்து; மயிலி 
னி[ற]கு, முள்ளு. 
முரசுக்கொடியோன்‌ - தன்ம 
புத்திரன்‌. 
முருடு-பெருங்குறடு, வாச்சியப்‌ 
பொதப்பேர்‌, விறகு. 


இம்மை, 


பகை, சுளகு, 


| முருகன்‌-கந்தன்‌, இளமையுடை 


யோன்‌. 
முருக்குதல்‌-கோ றல்‌. 
முருகு-விழா, இளமை, 


மாவெளு, ஈாற்றம்‌, சுப்பிர 
மணியன்‌, கள்ளு, தேவர்‌, 
இருகாள்‌, அகில்‌, எழிற்சி, 
வெறியாட்டாளன்‌, 
எலுமிச்ச, குறிஞ்சிப்பறை, 
அழகு, வாச்சியப்பொதுப்‌ 
பேர்‌. 

முருக்கு-கோறல்‌, கிஞ்சுகமரம்‌, 
எலுமிச்ச. 

முலை-கொங்கை, 

முல்லை-மல்லிகை, முல்லைகிலம்‌, 
கற்பு, வெற்றி, கான்யாறு, 

முல்லையா- இடையர்‌, 

முழுவ து-சகலமுமென்றபடி . 

முழுமகன்‌-அறிவில்லான்‌. 

முழவம்‌- குடமுயவெவனும்‌ 
வாச்சியம்‌. 

முழவு-பலவாச்சியப்பொதுப்‌ 
பேர்‌. 

முழர்‌த-முழம்தாள்‌. 

முழக்சல்‌-ஓலி. 

முள்‌-அட்பம்‌. 

முள்‌-கண்டகம்‌. 

முள்ளி-நீர்முள்ளி. 

முளரி-காடு, தாமரை, கடைக்‌ 
கொள்ளி, 

முன-இளமை, நுண்மை, எரி, 
முண்மரம்‌, அக்கினி, விறகு, 
சிறுமை. 

முகா-புத்‌இரன்‌, 
அங்கூரித்‌ தல்‌, 

முளி-வறத்தல்‌. 

முள] வு-முட்பன்றி. 

முளித்தல்‌-முஇர்ந் திடல்‌. 

முளம்‌-சுளகு. 

முறள்‌ வு-யூசல்‌. 


மூங்கில்‌, 


மூ.ற்றுதல்‌-வளைத்தல்‌. 
முறி-தளிர்‌. 
முறை-பழ்மை, விதி, கோசம்‌, 


குணம்‌, ஒழுக்கம்‌. 
முற்றல்‌-முதுமை, வனைத்தல்‌. 
முற்றம்‌ முன்‌ நக்‌. 
முற்கரம்‌-படைக்கலம்‌. 
முறப்பு-செ.றிவு. 
முற்கம்‌-பயறு. 
முறன்‌-வலி, பகை, பூசல்‌. 
முறையீலார்‌-நீசர்‌. 
முற்று-முறுவல்‌, வஃரத்தல்‌, 

இறுதி. 
முற்பா-வெண்பா. 
முற்றில்‌-விசாகம்‌, சுளகு. 
முறுக்காணி - வீணையிற்கூடப்‌ 

பட்டது. 
முறைதெரி பகவன்‌ - பிரமா, 
முூறுவல்‌-பல்லு, சிரிப்பு. 
முறு-வெண்ணை. ்‌ 
முன்னீர்‌-கடல்‌. 


47 


முன்‌ றில்‌-முற்றம்‌, 
முன்‌-பக்கம்‌, உறைவிடம்‌, முதல்‌, 
இடம்‌, வலி, பழமை. 
முனிவர்‌-இருடிகள்‌, பார்ப்பார்‌. 
மூனி-வீல்லு, இருடி, அகத்தி, 
ஆனைக்கன்று. 
முனீம்தன்‌-புத்தன்‌. 
முன்பு-பெருமை, வலி, பழமை, 
ஊழித்தி, உருமு, காற்று. 
முனிவு-சினம்‌, வெறுப்பு. 
முனிதல்‌-வறத்தல்‌. 
முன்னோர்‌-அமைச்சர்‌, காரண 
வான்‌. 
முன்னோன்‌-கணபதி, சிவன்‌. 
முனையிடம்‌-பாலைநிலத்‌ தூர்‌, 
சமர்பூமி. 
முனையினர்‌-பகை, கோபம்‌. 
முனைவன்‌ -அருகன்‌. 
முன்னம்‌-மனம்‌, முன்னாள்‌. 
முன்னல்‌-நினை த்தல்‌, 
முன்சொல்‌-பமமொி. 


முகரம்‌ முற்றும்‌. 


ம்கீர்‌ எக்ரம்‌ 


மெய்ச்‌ நரலாளன்‌ -. துரோணா 
சாரியன்‌. 
மெய்காப்பாளர்‌-காவலர்‌. 
மென்கொடி:மரத்தின்‌ கொடி. 
மென்பால்‌-மருதநிலம்‌. 


மெகரம்‌ 


18 


மென்னளி-அகலம்‌. 
மெய்ச்சல்‌-வாழ்த்தல்‌. 
மெத்தை-மெல்லணை, சட்டை. 
மெல்லிலை-வெற்றிலை, 


முற்றும்‌. 


மகர ஓகரம்‌ 


மொக்குள்வடிவு - கொப்பூழ்‌,  மொருத்தல்‌-ஆனை. 
நீர்க்குமிழி. மொய்ம்பு-தோள்‌, வலி, 
மொகுமொகென்றல்‌-உரோசப்‌ 


்‌ மொரய்‌-கூட்டம்‌, செருக்களம்‌, 
பட்டவொலி, 


பவன்‌ ஆனை, வண்டு. 
சக்க யகது, மொய்ஞ்சல்‌-மொய்த்தல்‌. 
மொஜத்தை-வெள்ளாட்டேறு. டதத 
மொட்டு- அரும்பு. மொழமல்‌-பன்‌ றி, 
மொடுமொடு - உரோசப்பட்ட | மொழி-பன்‌ நி. 

வொலி. மொழிமை-பமமொழி. 


மொகரம்‌ முற்றும்‌. 


யகரம்‌ 
யவனர்‌-சோனகர்‌, தோற்கருவி | யவ்வன்னம்‌-இளமை, யத்தல்‌, 
யாளர்‌, வாலிபன்‌. தட்டல்‌. 
யவன[ன்‌*]-கண்ணாளன்‌. | மகா தி-ுத்தக்கடவுள்‌. 
ர்‌ 
யகரம்‌ முற்றும்‌, 
வகரம்‌ 
வக்கிரம்‌-[வ]ள தல்‌, . பொய்‌, வகுணீ-ஓவி, 
கொடுமை, வட்டம்‌. வங்கம்‌-சம்பான்‌, பூதலை, ஈயம்‌, 
வகிர்‌-வார்‌, வழி, த வெள்ளி. 
வஇர்தல்‌- ண்டி த்‌ தல்‌. வங்கூழ்‌-கூஇர்க்காற்று. 
வகாசம்‌-வெண்புனல்‌. வங்கரரம்‌-ஆபரணம்‌. 
வகுளம்‌-மழெமரம்‌. வங்கியம்‌- இசைக்குழல்‌, 


்‌ வசை-குற்றம்‌. 
ந ன்‌ த்‌ வடி ரா ங்கம்‌- கள்ளிமரம்‌. 
ற்‌ வசி-திரட்சி, வருட்டல்‌, கூர்மை, 


. ரஷ வாள்‌. போழ்ந்த வடுப்‌ 
வக்குரன்‌-இடைவள்ளல்‌, படுதல்‌, தங்கல்‌, 


வசத, அவிட்டம்‌, கோதமை, 
தவர்‌, பொன்‌. 
வசுகை-பூமி. 
வசுந்தாரை-பூமி. 
வசுமதி-பூமி. 
வசந்தன்‌-காமன்‌. 
'வச்சயம்‌-புல்வாய்‌. 
வச்சிரபாணி- இந்திரன்‌. 
வசதி-வீடு, மரு தரிலத்தூர்‌. 
வச்சிரம்‌ - ஆயுதம்‌, வயிரம்‌, 
குலிசம்‌, கள்ளிமரம்‌. 
வசனம்‌-சொல்லு, 
வச்சிரயாக்கை - எட்டுவகைக்‌ 
குற்றமிலாமை. 
வ(சிசை-மலட்டுப்‌ பசு. 
வஞ்சப்‌ பெண்‌-யோகினி. 
வஞர்‌-அச்சம்‌. 
வஞ்சனி-யோகினி, 
வஞ்சனை-கபடம்‌. 
வஞ்ெவல்லிக்கொடி, 
மற்செலவு, 
மருங்கு, பெண்‌. 
வஞ்சிவேந்தன்‌-சேரன்‌. 
வஞ்சம்‌-நாட்டம்‌, வாள்‌. 
வஞ்சம்‌-சிறுமை, பொய்‌, வாள்‌ 
கொடுமை. 
வஞ்செம்‌-கசூள்‌. 
வஞ்சகம்‌-வஞ்சனை. 
வஞ்சுளன்‌-கரிக்குருவி. 
வட்டணை- தட்டல்‌. 
வட்டித்தல்‌- தட்டல்‌, சத்தியம்‌, 
வடிதல்‌-ரீளம்‌. 
வடகலை-கறிப்பூடு. 
வட்டி-சோக, பெட்டி. 
வட்கார்‌-சத்துரு, 
வட்டில்‌ - சருக்கரை, 
கரகம்‌, தாலம்‌. 
வடிவகல்‌-சகனம்‌. 
வடர்தை-வடகாற்று. 
வடமீன்‌-அருர்‌ துதி. 


கருவூர்‌; 
ஓர்பா, 


நாழிகை, 


99 


வடகம்‌-தோல்‌, வற்றல்‌, உத்த 


ரியம்‌. 
வடிவு - மேனி, உருவு; மெய்‌ 
யோடு நிறமும்‌. 
வடவை-குதிரைப்பேடு, உவாப்‌ 
பிடி. 


வடிவகல்‌-மருங்குல்‌. 


'வடி-பிழி, கள்ளு. 


வட்டம்‌-குளம்‌, தண்ணீர்ச்சால்‌, 


அகலம்‌, பரிசை, சக்கரம்‌, 
தாழ்வு, வலையம்‌, கைம்‌ 
மணி, ஊர்கோள்‌, பாரா 
வளையம்‌. 

வட்டை-வழி. 

வட்டு-இரட்சி, 

வட்டிகை - சாந்து, சித்திரம்‌, 


கச்சு, நால்வகைச்‌ சாந்தி 
லொன்று. 
வட்டை - கைம்மணி, பாத்‌ 
திரம்‌. 
வடித்தல்‌-கொழித்தெடுத்தல்‌. 
வடிதம்‌-த்து. 
வட்கல்‌ - நாணம்‌, 
கொடாமு. 
வடவாமுகம்‌ - கழிலோகம்‌ 
அக்கினி, ஊடழித்‌ த. 
வடம்‌-தாம்பு, ஆலமரம்‌, வின்‌ 
ண்‌ 


காணம்‌, 


, வடவை-ஊழித்தி, பிடியானை, 


எருமை, 
வடு - குற்றம்‌, வண்டு, மாம்‌ 
பிஞ்சு, பிசம்பு, தழும்பு. 
வடு8-மூதணங்காயெ வடுகி. 
வடுகக்‌ கடவுள்‌-வயிரவன்‌. 
வடுகு-மருதகிலத்தியாம்‌, பாட்டி 
விந்தளம்‌. i 
வடுகன்றாய்‌-வடுகி. 
வடுகன்‌-வயிர வன்‌. 


்‌ வண்களமர்‌-சூத்திரர்‌, 


-100 


வண்டானம்‌- போதாவெனும்‌ 
பறவை, குருகு. 

வண்டுணாமரம்‌ - செண்பகம்‌, 
வேங்கைமரம்‌. 

வண்டு-அளி, சங்கு, குற்றம்‌, 
வளை, அம்பு, பூசகாள்‌, கைச்‌ 


சங்குவளை. 

வண்மை - வளமை கொடை, 
உதவி, வலி, இஃனம்‌, 
குணம்‌. 


வணர்‌-வளை தல்‌. 
வணிகர்‌-செட்டியள்‌ . 
வண்ணம்‌ - கவிச்சந்தம்‌, வடிவு, 
நிறம்‌, சாந்தின்பொதுப்‌ 
பேர்‌, ...க, குணம்‌, அழகு, 
நன்மை, 
வண்ட(ா)ர்‌-புகழ்வோர்‌. 
வண்டல்‌-மகளிர்‌ விளையாட்டு, 
மணலீடு. 
வண்ணமகள்‌ - கோலஞ்செய்‌ 
வாள்‌. 
வணங்கல்‌-இழைஞ்சல்‌. 
வதம்‌-கோறல்‌. 
வதனம்‌-முகம்‌. 
வதி(த்‌)தல்‌-தங்கல்‌. 
வதுவை-மணம்‌, பொ...வுறு 
வாசம்‌, கலியாணம்‌, 
வதி-வழி, சகதி, தங்கல்‌, அளவு, 
வதை-கோறல்‌. 
வதடி-புழுங்கல்‌. 
பத்திரம்‌-முகம்‌, பிடவை. 
வதரி...-இலந்தைமரம்‌. 
வந்துறி-மேகம்‌, வரைய .... ஈ, 
வந்திகர்‌-புகழ்வோர்‌, பாணர்‌. 
வந்தை-மலடி, பெருமை. 
வர்தம்‌-கோட்டை, குதிரைச்சு, 
வந்து-கா[த்று*] 
வந்தனை-இறைஞ்சல்‌. 
வர்தித்தல்‌-இறைஞ்சல்‌. 


வம்பலர்‌-ஆதித்தன்‌, அயலோர்‌, 
மணமுறுமலர்‌, புதியவர்‌. 

வம்பு-முலைக்கச்சு, ரிலையின்மை, 
புதுமை, பிறவி, மணம்‌, 
வார்‌. 

வயவர்‌-வீரர்‌. 

வயமா - சிங்கம்‌, புலி, ஆனை, 
குதிரை, 

வயப்புலி-சிங்கம்‌. 

வயவரி-புலி. 

வயந்தன்‌-தென்‌ றல்‌, காமன்‌. 

வயவன்‌-வல்லாளன்‌, வலியான்‌ 
குருவி, கரிக்குருவி. 

வயான்‌-கரிக்குருவி. 

வ[யா]னன்‌-வலியான்‌ குருவி. 


வயல்‌-பழனம்‌, வெளி, மருத 
நிலம்‌. 

வயலிகை-பெருமை, 

வயங்கல்‌-ஒளி. 

வயம்‌-நீர்‌, வலி, புட்பொதுப்‌ 


பேர்‌. 
வயீனம்‌-புட்பொதுப்பேர்‌, 


| வயிரிபு - வருத்தம்‌, சினை, 


அசை. 

வயின்‌-வயிறு, மனை, இடவசை. 

வயிர்‌-ஊதுங்கொம்பு, க..ங்‌ 
கோடு. 

வயிறு-இடம்‌. 

வயவை-வழி. 

வயிரம்‌ - கூர்மை, சேகு, மணி, 
வச்சிர [ம்‌], வன்மை, 
செற்றம்‌, சினக்குறிப்பு, 
வச்சிராயுதம்‌. 

வயிரப்படை-வச்சிராயுதம்‌. 

வயிரவன்‌-கேத்திரபாலன்‌. 

வயிச்சிரவணன்‌-குபேரன்‌. 

வயிசியர்‌-செட்டியள்‌. 

வயிரியள்‌-௯ த்தர்‌. - 

வயினே 'தயன்‌-கருடன்‌, 


வாயிம்‌, 
வரால்‌-மீன்‌. 
வரர்‌-தேவர்‌, - 
வரதன்‌-புத்தக்கடவுள்‌. 
வரன்‌-பிரமா, சிவன்‌. 
வராடகம்‌-தாமரைக்காய்‌, 
வரம்‌-மிகு இ. 
வரநதி-கங்கை. 
வராகம்‌-பன்‌ நி, 
வரவேகல்‌-தெரு, வீதி, 
வரத்தவழி-தெரு, வீதி, 
வரல்‌-துக்கம்‌, 
வரம்பு-எல்லை. 
வரப்பு- வயல்‌, 
வராளம்‌-சட்டை. 
வராதல்‌-ரீளம்‌. 
வரைதல்‌-எழுதல்‌. 
வரைவு - நீக்கல்‌, 

அளவு. 
வரை-கூங்கில்‌, மலை, புனம்‌ 
அளவு, மட்டு, கரத்‌ 


கொளல்‌, 


கரை, 
இழை. 
வரைப்பு-கோட்டை, எல்லை. 
வரி- ஆடல்‌, எழுத்து, வடிவு, 
வழி, வண்டு, நீளம்‌, 
சுணங்கு, பாட்டு, வாருதி, 
குடியிறை, நெல்லு. 
வரிக்கடை-வண்டு, த 
வரன்‌ றல்‌-தெரி[த்‌*] தல்‌, 
வரித்தல்‌-பூசுதல்‌, எழுதல்‌. 
வராடி-இராகம்‌, பலகறை, 
வரைவீன்மாது-பரத்தை. 
வரிப்பு றம்‌-௮ணில்‌. 
வரிகம்‌-மயக்கம்‌. 
வரோதனன்‌-பிரமா. 
வ்ருணம்‌-செல்வும்‌, குலம்‌, நிறம்‌, 


வர்ரிகுறிஞ்சியாழ்‌. 
வயிடூரியத்தின்‌ பெயர்‌ . வால 
தண்ணீர்‌. 


வருணன்‌-புனல்வேந்தன்‌, 
வருடை-மேடவீராசி, ஆடு. 
வருட்டம்‌- பறவை, ரத்தினடு 

கோலும்‌, 
வருணநாள்‌-சகையம்‌, 
வருத்தம்‌-வேதனை, 

களிப்பு. - 
வருக்கைஃ-பலூர: 


வருடல்‌ அடசல்‌. 
வருட்ட வதிபுறுத்தல்‌. 563 
வருபுனக்‌-ஆதி. ௦00 
வருச தரு-தெரங்கின்மரம்‌. 
வருதல்‌-நட க ல்‌, 
வல்லை-விக 
வலபை-வல்‌ 
பெண்‌. 
வல்‌-மேடு, அன்பம்‌; கு. 
வலன்‌-மேலாமென்பது,வெற்றி, 
வலம்‌-வெற்றி, வலப்பக்கம்‌, 
இடவலை, இரள்கல்‌, ௨௪ 
ரம்‌, வ 
வல்லெனல்‌-ஓசை. 
வலவர்‌-தேர்ப்பாகர்‌. 
வலவன்‌-விண்டு, தேர்ப்பாகன்‌, 
வெற்றியாளன்‌. 
வலத்தல்‌-நினை த்தல்‌, வளைத்தல்‌. 
வல்விலங்கு-ஆனை, புலி, கொல்லி 
மலை. 
வல்‌-வலி, விரைவு, சூது. 
வல்லி-கொடி, பதாகை, பெண்‌, 
வள்ளி, ஆயப்பாடி, வரை, 
கெளம்‌, நீங்குதல்‌, 
வல்லிகை-காதணி, கொப்பு. 
வல்லேன்‌ மிடல்‌ உ அனுகரண 
வோசை., 
வல்லாரை-கேட்டைரர்‌ள்‌, 
வல்லபன்‌-பத்த௱. 
வல்லபீ-மனையாள்‌, 
தியவான்‌, 


சாமார்‌*) த்‌ 


105 


வல்றுழி-பன்‌,றி, 
வல்லுனர்‌-வல்லோன்‌. 
வல்லுகம்‌-கரடி. 
வல்லாதார்‌-மாட்டாதார்‌. 
வல்லரி-தளிர்‌, கொத்து, வீணை, 
தவளை. 
வல்லாரோதை - கோட்டை. 
வலவை-இடாகனி, வல்லோன்‌. 
வலாம்‌-தங்கு, 
வலா தி-உப்பு. 
வல்சி- நுகர்‌ தல்‌. 
வலாரி-இக்‌்இரன்‌. 
வலையர்‌-நெய்தல்கிலமக்கள்‌. 
வலையம்‌-குளம்‌, வட்டம்‌. 
வல்சி-சோறு. 
வலித்தி - பன்றி, நினைத்தல்‌, 
நிணத்தல்‌, உடன்படல்‌, 
வலிமுகம்‌-குரங்கு. 
வலியான்‌-பறவை, 
யோன்‌. 
வலம்புரி - சங்கிற்கிறந்தது, 
நந்தியாவருத்தம்‌, 
வலந்தல்‌-வளைத்தல்‌, பேசல்‌. 
வல்லு-சூது. 
வலி-மிடுக்கு. 
வலந்திடல்‌-சொல்லுதல்‌. 
வலக்காரம்‌-பொய்‌. 
வள்‌-கூர்மை, வலி, காது, வாள்‌, 
வார்‌. 
வள்ளன்மை-கொடை. 
வள்ளுவன்‌ - வேந்தர்‌ காரியத்‌ 
தலைவன்‌. 


வலியுடை 


வளம்‌-பலபண்டம்‌, வளப்பாடு, : 


நவம்‌, யாணர்‌. 
வளமை-சூத்திரர்‌. 
வளமை-மாட்சிமை, கொழுப்பு. 
வருணம்‌-கடல்‌, 
வளவன்‌-சோழன்‌. 


வள்ளியோர்‌-வரையா துகொடுப்‌ 
போர்‌. 
வள்ளுரம்‌-ஊன்‌, ஆவினிறைச்‌சி- 
வள்ளி - மரத்தின்‌ கொடி, 
ஆபரணம்‌, சுப்பிரமணியன்‌ 
நேவி, ஒட்டுதல்‌, மகளி 
ருலக்கைப்பாட்டு, 
வள்ளம்‌-சிறுவட்டில்‌, 
வளாகம்‌-தினைக்கப்பட்டபுனம்‌, 
இடப்பெரதுப்யபேர்‌, 
வளைத்தல்‌. 
வளாவல்‌-வளை (த்‌) தல்‌, 
வள்‌-காற்று, கள்ளு. 
வளவீ-விட்டிறப்பு. 
வளை-சங்கு, புன்னை, 
கைவளை. 
வனைத்தல்‌-கட்டுதல்‌, வளைத்தல்‌. 
வனளையம்‌-வட்டம்‌. 
வள்ளித்தண்டு - பிறப்பின்‌ 


சக்கரம்‌, 


கூடை. 
வளர்தல்‌-உறக்கம்‌. 
வழி - நெறி, புத்திரன்‌, 


முறைமை. காரணம்‌, இடப்‌ 
பொதுப்பேர்‌. 
வழிபாடு-பூசனை. 
வழியுரைப்பார்‌- தூதர்‌. 
வழூ௨-அஆகாதது. 
வழிப்படுதல்‌-ஆற்றுப்படை. 
வழுதி-பாண்டியன்‌. 
வழுலை-அனை. 
வழு.துணை-வமுதிலைப்பூடு. 
வழ[ங்கல்‌] - நடக்கிறது, உலா, 
கொடை, சொல்லு. 
வழுக்கு-மறப்பு, பொல்லாங்கு 
வழு-கெடுதல்‌, வாழ்தல்‌, பொய்‌ 
வழியீனர்‌, பூங்கொத்து. 
வழை-சுரபுன்னை. 
வழுது-வைக்சோல்‌, பால்‌. 
வமாறு-நிழைபுனல்‌. 
வழுக்கர்‌-பெருவழி. 


6 


வற்கம்‌ -குதிரைச்குத் திரி, 
பேதம்‌. 

வற்கலை-மரவுரி. 

வறத்தல்‌-முதிர்ந்திடல்‌. 

வழையல்‌-பீண்ணாக்கு. 

வறுமை-தன்பம்‌, தெரித்திரம்‌. 

வற்கரி-கரகம்‌, 


வறிது - சிறுமை, அருகல்‌, 
இரப்பு. 

வறயறுத்தல்‌-உறுதிக்கட்டுரை, 
அச்சப்படுதல்‌. 


வற்சரம்‌-ஆண்டு. 

வற்சலம்‌-ஆவின்கன்‌ று, 

வற்காலி-ஆட்டுப்பொது, வெள்‌ 
ளாடு. 

வனப்பு-அழகு, 

வனம்‌-காடு, நீர்‌, சோலை, ஈமம்‌, 
துழாய்‌, மலைரெல்லு, ஊர்‌ 
குழ்சோலை. 

வனமாலி-விட்டுணு. 

வன்னி-ஓர்மரம்‌, இளி, தீ, 


103 


பிரமசாரி. 
வனிதை-பெண்‌. 
வன்களிறு-ஆனை, பீடியானை. 
வனசரம்‌-ஆனை பிறந்தநிலம்‌, 
வன்னசரம்‌-மணிமாலை. 
வறளுதல்‌-உலர்‌ தல்‌. 
வன்‌ இறல்‌-பன்றி, 
வன்சிறைப்பமவை-ம்புள்‌. 
வன்மீன்‌-மு.தலை, 
வன்மரம்‌-கருங்காலி. 
வன்‌ பால்‌-மேல்‌, குறிஞ்சி, 

பாலை. 
வணை-எக்கரம்‌, 
வனைதல்‌-ஓப்பனை, தொழில்‌. 
வன்சிறை-கோட்டை. 
வன்சொல்‌-உறுதிக்‌ கட்டுரை. 
வனசம்‌-தூமரை. 
வன்படர்‌-துக்கம்‌, 
வன்மீகம்‌-புற்று, ஓதுக்கிடம்‌. 
வன்றல்‌-சாதல்‌, வணிதம்‌, 
வனிதம்‌-பொய்‌. 


வகரம்‌ முற்றும்‌. 


வகர இகரம்‌ 


விக்கிரகம்‌-தேகம்‌. 
விகலை-நாழிகை, காலநுட்பம்‌, 
விகங்கம்‌-பதங்கம்‌, அன்னம்‌, 
விகல...-குறைதல்‌. 
விகடம்‌-[வே].றுபாடு. 
விகுறுதம்‌-வேறுபாடு. 
விகுதி- ஒடுக்கத்தினிற்கு 

மெழுத்‌ து. 
வீதர்தம்‌-பொய்‌. 
விகற்பம்‌-விசேட.ம்‌. 
விகத்தன்‌-ஆதித்தன்‌.. 
விக்கராங்கம்‌-அன்னம்‌. 
சதி ன்று. 


விக்கினம்‌-இ.து. 
விகாரமாவது - மெலித்தல்‌, 
வலித்தல்‌, விரித்தல்‌, 
தொகுத்தல்‌, மீட்டல்‌, 
குறுக்கல்‌. 
விங்களம்‌-வேறுபாடு, 
வீசாகன்‌-சுப்பிரமணியன்‌. 
விசும்பு-இக்கு, ஆகாசம்‌, மேகம்‌, 
தெ..... . தேவலோகம்‌. 
விசையம்‌ - வெற்றி, பரிவேடம்‌, 
சற்கரை, ...௩ம. 
விசி-கட்டல்‌. 


104 


வீசையை-பகவ இ. 
விமுகரம்‌ - புனற்கரைபொ அப்‌ 
பேர்‌. 
விசிகம்‌-அம்பு. 
விசிறி-ஆலவட்டம்‌. 
விசை-விரைவு. 
விசாலம்‌-பெருமை, அகலம்‌. 
விசித்தல்‌-கட்டுதல்‌. 
விசிதம்‌-வெள்ளைநிறம்‌, 
விச்சுவகன்மன்‌ - புவனத்தைப்‌ 
படைக்கிறவன்‌, விட்டுணு. 
விசித்திரம்‌-பேரழகு. 
விச்சுவராள்‌-உத்திராடம்‌. 


விசளை-சட்டி. 
விச்சை-கல்வி, 

, விஞ்சையர்‌-வித்தியா தரர்‌. 
விஞ்சை-வித்தை. 
விஞ்சையரூர்‌-பா தாளம்‌. 
விடங்கர்‌-சி றுவழி. 
விடங்கம்‌ - முக்டு, கட்டழகு, 

கொகுடி; கொடுங்கை, 
விடர்‌- தூர்த்தர்‌, மலைப்பிழம்பு, 

நீங்கல்‌, காகரீகர்‌. 
விட்டவர்‌-சத்துரு. 
விடலை-பாலைநிலத்திறை, 
விடருகம்‌-பூனை. 
விடக்கு-ஊன்‌. 
விடாதுபிடித்தொன்றைப்‌ 

பேசல்‌-பிதற்றல்‌. 

. விடிதரம்‌-பாம்பு. 
விட்டே அ-ஈட்பி. 
விட்டேறறணம்‌-வேல்‌. 
விடம்‌:ஈஞ்சு, தேள்‌. 
விடை - எருது, எதிர்மொழி, 

வேறுசொல்லு, சல்லாபம்‌. 
விடைத்தல்‌ - பெருத்தகோயம்‌, 
சரய்தல்‌. 

விடல்‌-சாவு, 


விடுதல்‌-போகல்‌, நடத்தல்‌, 
யோகம்‌. 
வீவோ[ய்‌]-செய்தல்‌, அறுத்தல்‌. 
விடி-அச்சம்‌, மென்புகை, வெள்‌. 
விட்டார்‌-சத்துரு. 
விட்டரம்‌-பீடம்‌. 
விட்டில்‌- பறவை, பிராய்மரம்‌. 
விடபி-மரப்பொதுப்பேர்‌. 
விடபம்‌ - மரத்தின்‌ கொம்பு, 


தூறு. 
விண்‌-ஆகாசம்‌, மேகம்‌, இளமை, 
மூலப்பிறக.று இ. 
விண்ணுலகு - தேவலேர்கம்‌, 
வைகுந்தம்‌. 
விண்டு- மாயோன்‌. மலை, மேகம்‌, 
மூங்கில்‌, காற்று. 
விண்ணவன்‌ - அருகன்‌. 
விண்மணி-ஆதித்தன்‌. 
விதவை-சோறு, பிரமா, புத்தக்‌ 
கடவுள்‌. 
விதி-இயல்பு, 
தொழில்‌. 
விதியுளி-வழியுரைப்பார்‌, 
யாணம்‌. 
விது-சக்திரன்‌. 
விதுர்ப்பு-௮ச்சம்‌, 
அலர்தல்‌. 
விதியர்‌-மந்திரியள்‌. 
விதரணர்‌-நிபுணர்‌. 
விதலை-நடுக்கம்‌, அச்சம்‌. 
வீதப்பு- கோட்டை, மதி 
அனுப்பு, மிகுதி, கம்பிதம்‌, 
வீரைவு. 
விதனா-அக்கினி, 
விதிர்ந்தது-மயக்கம்‌. 
வித்துருமம்‌-பவளம்‌. 
விதானம்‌-மேற்கட்டி. 
வித்தகம்‌-வினை.. 
வித்தகம்‌- தூய்மை, வினையுரைப்‌ 
போன்‌ பெயர்‌, 


பிரமா, அணும்‌, 


கலி 


நடுக்கம்‌, 


வித்தகர்‌ -வினையுரைப்போர்‌. 
விதை-மரத்தில்‌: கொட்டை. 
விதேகை-மி துலைப்பதி. 
விதரணம்‌-கொடை.. 
விதித்தல்‌-அடக்கம்‌. 
வித்தை-கல்வி, 
விந்தர்‌-இடையர்‌. 
விந்து-இர்தியம்‌, 
விந்தை-துற்கை. 
விந்தியம்‌-பறுவதம்‌. 
லீப்பிரர்‌-பிராமணர்‌. 
வீபரிதம்‌-அதிசெயம்‌, 
வேறுபாடு. 
விபுலை-பூமி. 
விபவம்‌-செல்வம்‌. 
விபம்‌-செல்வம்‌. 
விபுதர்‌-தேவர்‌. 
விபஞ்சி-யாழ்‌. 
விபஞ்சிதம்‌-வீணை. 


விபுலம்‌-பெருமை, விரிவு. 

விப்பரம்‌-சங்கை. 

விபூதி-செல்வம்‌, நீறு, குற்றம்‌, 
நெடுந்தசை, கொடுமை, 
ஈரகம்‌, 

விம்மல்‌-அழுதல்‌, ஒலித்தல்‌, 
ஏங்குதல்‌. 

விமலை-கங்கை, இலட்சுமி, 
துற்கை, 

வீம்மிதல்‌-௮.திசெயம்‌, 


விமருதம்‌- உயிர்கருஞ்சஞ்சீவ 
. கரணி, 

விமலம்‌-அமுக்கின்மை. 

விமலன்‌-அருகன்‌. 

விமானம்‌-தேர்‌, உரோகணி, 
தேவலோகம்‌. 

விம்பம்‌-தேகம்‌, கோவைக்கனி. 

வியாபரி-இரவு. 

வியங்கோள்‌ - எண்ணித்‌ 
கொளல்‌, ஏவல்‌, மூன்று. 


14 


105 


வியாக்கிரம்‌-புலி. 
வியாளம்‌-ஓர்‌ இளமை, பாம்பு, 
வியாளபகவான்‌, புலி. 
வியனுலகு-தேவலோகம்‌. 
வியப்பு- பெருமை, சினத்தின்‌ 
குறிப்பு, அதிசெயம்‌. 
வியம்‌-பெருமை. 
வீயல்‌-அகலம்‌, 
பெருமை. 
வியந்தரம்‌-பேய்‌, 
வியர்த்தல்‌-அரும்புதல்‌, வேர்வு. 
வீயோமம்‌-ஆகாசம்‌. 
வியோகம்‌ - விடுதல்‌, 
யோகம்‌. 
வீயாளக்குறிஞ்சி-இரரகம்‌. 
வியாகரணம்‌-வாகடசாத்திரம்‌. 
வியவன்‌-ஏவுவான்‌, வீரன்‌. 
லீ[யூ]கம்‌-விலங்கின்‌ கூட்டம்‌, : 
வியலிடம்‌-அகலம்‌. 
வீராமை-மெய்யெழுத்து. 
விரல்‌-௮ங்குலி. 
லீராதல்‌-அருகன்‌. 
விரை-விளக்கம்‌, மிகுதி, சிறப்பு, 
மணம்‌, சந்திரன்‌ பொதுப்‌ 
பேர்‌. 
விரி-நேரேயோடல்‌. 
விரிஞ்சல்‌-விட்டுணு, பிரமா, 
செகத்தையின்‌ றவன்பேர்‌. 
வீரதி-து.றவி. 
விரிச்சிகம்‌-தேள்‌, இராசி. 
விரிச்சிகன்‌-ஆதித்‌ தன்‌. 


உழழ்ப்பழம்‌, 


சாவு, 


விரவு-அனைப்பக்தி, கலத்தல்‌. 

விராத்தியன்‌-நாலுவங்கிஷத்‌ து 
விதிமுறை கொண்டு பிறந்த 
பிள்ளையுமாறிப்புணர்ந்து 
பிறந்ததும்‌ தங்களில்‌ 
மாதிப்புணர்க்து பெற்ற 
பிள்ளைபேர்‌, 


106 


விரிசிகை-மனரிமேகலை, முப்பத்‌ 
திரண்டு கோவையிற்‌ 
செய்தது. 

விராடன்‌-முதல்‌ வள்ளலி 
லொருவன்‌. 

விரிகி-நெல்லு. 

வீரிவு-அசலம்‌. 

விரதம்‌-தவம்‌. 

விரியல்‌-வளரொளி, மாம்பு. 

வீரிதல்‌-பூசுதல்‌, மலர்த்தல்‌, 
பரப்பிச்சொல்லுதல்‌. 

விரகம்‌-காமக்கவலை, 

வீரி[ச]-கோசலை நாடு. 

விரிதல்‌-அ.ரிவு, மலர்தல்‌. 

விரிச்‌ச-மற்சொல்‌ நிமித்தம்‌, 

வீரித்துரை-மெய்யுரைப்‌ 
பொருள்‌. 

விரோசனன்‌-௮ தித்தன்‌. 

விரதம்‌-வேறுபாடு, சத்தியம்‌, 
நோன்பு. 

விருந்தம்‌-வெற்துக்கள்‌, மனை 
யாள்‌, மிருகத்தின்‌ கூட்டம்‌, 
ஆலவட்டம்‌. 

.வீருக்கம்‌-மரப்பொதுப்பேர்‌. 

வீருத்தம்‌-வட்டம்‌, விருத்தப்பா, 
கங்கை, 

வீருத்தை-கூத்தவள்‌. 

விருத்தி - உரியசொல்லும்‌ உரிய 
பொருளும்‌ வீரியவுரைப்‌ 
பது; - தந்தொழிலின்‌ 
வளர்ச்சி, ...றமையிருப்பு. 

வி... பல்‌-கருத்து, 

விருகம்‌-சென்னாய்‌. 

விருப்பம்‌- அசை, பழமை. 

விரும்பீ-மனையாள்‌. 

விருந்‌ து-பு துமை, 

விரூபம்‌-வேறுபாடு, வக்கிரம்‌. 

விருப்பாக்கன்‌ - விட்டுணு, 
சிவன்‌. 


வில்‌- கோதண்டம்‌, திரு 
வோணம்‌, ஒளி, மூலநாள்‌. 
வீல்லி- வீரபத்திர ன்‌, காமன்‌. 
வில்லவன்‌-சேரன்‌. 
விலங்கல்‌-மலை, மிருகம்‌. 
விலாளி-குதிரைவாய்‌ நிரை, 
அனைத்‌ அதிக்கை நீர்‌. 
விலாளம்‌-கடுவன்‌ பூனை. 
விலேசிகம்‌-ரொய்ம்மை. 
விலோசனம்‌-கண்‌. 
விலோதம்‌- அகிற்கொடி, பெண்‌ 
மயிர்‌, மயிர்க்குழச்சி, 
வில்லுவம்‌-கூவிளை மரம்‌. 
விலங்குதல்‌-வெட்டல்‌, நீங்கல்‌, 
விலங்கு-மிருகம்‌, குறுக்கு, 
காலிற்றளை. 
விலை-உலைதல்‌, விலை கூறுதல்‌. 
விலைஞர்‌-சண்டாளர்‌, 
செட்டியள்‌. 
விலாசம்‌-மகளிர்‌ விளையாட்டு. 
விழல்‌-வைக்கோல்‌., 
விவாகம்‌-கலியாணம்‌. 
விவேடித்தல்‌-சோ தித்தல்‌. 
விளக்கு-தபம்‌, ஒளி, 
காள்‌. 
லீளார்‌-மிணம்‌. 
விளங்கொளி-அருக தெய்வம்‌, ' 
பிறகாசம்‌. 
வீளர்‌ - இளமை, 
கொழுப்பு, 
விளா-ஓர்மரம்‌, வெள்ளைகிறும்‌. 
வாகமா-விளாமரம்‌, 
விலங்கி அன்றை. 
வீளங்‌ மல்‌-ஓளி. 
விளக்கம்‌-வெள்ளைகிறம்‌, ஒளி. 
விள்ளல்‌-வேறுபாடு, தழீடுக்‌ 
கொளல்‌, அலர்தல்‌. 
விளரிப்பாலை-பாலைநிலத்தியாழ்‌. 
விளிவு-கெடல்‌, சாதல்‌, கோபம்‌, 


சோதி 


வெழுப்பு; 


வீளரீ-கெய்தல்‌ லெத்தியாழ்‌, 
எழுவகையிலோர்விகற்பம்‌. 
விளை-வயல்‌. 
வீளைஞர்‌-மருதநில மாக்கள்‌. 
விளி-கூப்பிடல்‌. 
விளம்பல்‌-வார்த்தை, தாமதம்‌, 
ஈதல்‌. 
விளித்தல்‌- அழைத்தல்‌. 
விளைபுலம்‌-வயல்‌. 
விளாயரட்டு- வலை. 
விளி-கண்‌. 
விழித்தல்‌-சாதல்‌. 
விழைவு-ஆசை, புணர்ச்சி. 
வீழுமம்‌-சிறப்பு,” சீர்மை, துன்‌ 
பம்‌, ஈன்மை, 
விழுப்பு-நிணம்‌. 
விழுங்கல்‌-நு ஈர்‌ தல்‌. 
வீழைச்சு-புணர்ச்சி. 
விழவு-சாறு, மிதுனராசி, கலி 
யாணம்‌. 
விழைந்தார்‌-வெக்துக்கள்‌. 
விழா-தேவர்கள்‌ உற்சவம்‌. 
விறலோர்‌-வீரர்‌,* திறலோர்‌. 
விறலோன்‌-வீரன்‌, அருகன்‌. 
விறலீ-பாடலையுடைய மகள்‌. 


விற[ல்‌]-வலி, பெருமை, வெற்றி, | 


லிறப்பு-செறிவு. 
விற்றல்‌-விலையாகும்‌. 


107 


வி ற்று-வேறுபாடு. 


விறகு-இந்தனம்‌. 

விற்பன்னர்‌-கற்றோர்‌. 

விறிது-அழ்பம்‌. 

வின்மதனை வென்றோன்‌-புத்தக்‌ 
கடவுள்‌,சின[ன்‌*]. 

வினை-தொழில்‌, ஊழ்வினை, 
யுத்தம்‌, முயற்சி, 

வினை... உள்ளோசை. 

வினையுரைப்பார்‌- தாதர்‌, 

வினவிலக்கனி - இலந்‌ைதப்‌ 
பழம்‌. 

வினைஞர்‌-குத்திரர்‌, கூத்தர்‌, உழ 
வர்‌. 

வினிதை-கோசலை நாடு. 

வி[னோ]தம்‌-பொழுது கழித்து 


விளையாடல்‌, 

வினா-எதிர்மொழிச்‌ சொல்லு, 
சல்லாபச்‌ சொல்‌, ஈயச்‌ 
சொல்‌. 


வினாயகன்‌-கணபதி, அருகக்கட 
வுள்‌, புத்தக்‌ கடவுள்‌. 

வினாப்‌ பெயராவது - எவன்‌, 
எவள்‌, யாவன்‌, யாவள்‌, 
யாவர்‌, எது, எவை, யா.து, 
யாவை, உண்கா, உண்கெ, 
சாத்தா. 


விகரம்‌ முற்றும்‌ 


வகர எகரம்‌ 


வெகுளி-சினம்‌. 
வெஃகுத[ல்‌*]-விருப்பம்‌, , வேட்‌ 
கைப்‌ பெருக்கம்‌. 
வெகுவிதம்‌-நானாவிதம்‌. 
வெகுவிருக-அத்தையுஸ...வன்‌. 
வெசனம்‌-ஊர்‌, > ட 


வெஞ்சினம்‌-பூசல்‌, பாம்பு. 
வெஞ்சமம்‌-பூசல்‌. ்‌ 
வெட்பு-விருப்பம்‌. 
வெடி-வெள்ளிடை, 
நறும்புகை, 
நெட்டல்‌-கொலை செய்தல்‌, 


அச்சம்‌, 


108 


வெட்டார்‌-[பொ]ருந்தினோர்‌, 
வெட்கம்‌-இலச்சை. 
வெட்டென்றிட்டல்‌-அனுகரண 
வோசை., 
வெண்டலை-கபாலம்‌, 
வெண்பல்லம்‌-கரடி. 
வெண்‌ பூசு-பூ. 
வெண்மணல்‌-மணற்குன்று. 
வெண்பலீ-சாம்பல்‌, 
வெண்டேர்‌-பேய்த்தேர்‌, 
வெண்மை - வெள்ளை நிறம்‌, 
தண்மை. 
கேள்‌ -வாயேச்‌ 
சுரி. 


வெதிரர்‌-முடவர்‌. 
வெதனம்‌-ஈர்வாள்‌. 
வெதிர்‌ - கலக்கம்‌, மூங்கில்‌, 
செூடு, தொடர்ப்பூ. 
வெந்தை-பீட்டு. 
வெப்பம்‌-உருப்பம்‌, அசை. 
வெம்மை-வேண்டல்‌, விரைவு, 
அச்சம்‌, உட்டிணம்‌, விருப்‌ 
பம்‌, 
வெம்பல்‌-முன்கோபம்‌. 
வெய்யோன்‌ - ஆதித்தன்‌, 
சிரம்‌, விரும்பினன்‌. 
வெயில்‌-பிறகாசம்‌. 
வெயிஅறல்‌-சினம்‌, 
அச்சம்‌. 
9 வய்தல்‌-ஒப்பித்தல்‌, 
மூடல்‌. 


மக 


அன்பம்‌, 


சூடுதல்‌, 


வெருள்‌-மயக்கம்‌. 
வெல்‌-வேற்றி. 
வெல்வை-காலம்‌. 

- வெவ்விருடம்‌-எலி. 


| வெறுப்பு-கலக்கம்‌, 


வெவ்வியது-உட்டிணம்‌, கொடு 


மை. 

வெளிசம்‌- தூண்டில்‌. 

வெள்ளை-வெண்பா, வெள்ளாடு, 
வெள்ளைவடிவு, விருப்பம்‌, 


சங்கு, பெலபத்திரராமன்‌, 
வெள்ளாட்டு மறி, 
வெள்ளாண்மை-உபகாரம்‌, உப 
சாரம்‌. 
வெள்ளம்‌-கடல்‌, 
ஓரெல்‌. 
வெள்ளில்‌-விளாமரம்‌. 
நகல்‌ அத்‌ அவனா டு 
வள்ளாம்பல்‌- ம்‌. 
வெள்ளி சகம்‌. இளமை, 
விளாமரம்‌, வெள்ளி பக 
வான்‌, சாணைக்கல்லு. 
வெள்ளில்‌- தயிர்கடை தூண்‌, 
ஆனைத்தறி, தூண்‌,அணில்‌. 
வெளி காசம்‌, புரவிவையாளி 


மிகுந்த நீர்‌, 


வெளி று-குளிர்மை. 
வெளுப்பு-வெள்ளை நிறம்‌, 
வெள்கல்‌-நாணம்‌. 
வெள்ளானையூர்‌ தி - இந்திரன்‌, 
சாத்தா. 
வெள்ளியின்‌ பேர்‌-உருவாரம்‌. 
வெற்றம்‌-வெற்றி. 
வெறுப்பு-செறிவு, 
அக்கம்‌. 
வெறும்புறம்‌-கூத்‌ து, 


கோபம்‌, 


அவாவின்‌ 
மை, கோபம்‌, 
வெறி-நாற்றம்‌, வெறியாட்டு, 
வேலனாடல்‌, பேய்‌, ஆடு, 
கலக்கும்‌. 
வெறுக்கை-செல்வம்‌, விழுப்‌ 
பொருள்‌, பொன்‌. 
வெற்பன்‌-குறுஞ்‌ சிக்கறைவன்‌. 
வெற்பு-மலை. 
வெறுநுகம்‌-சோதிகாள்‌, 
வெற்றிலை- நாகவல்லி. 
வென்றோன்‌-அரு கன்‌ . 


வெகரம்‌ முற்றும்‌ 


இரண்டாவது நெட்டெழுத்து 
அகராதி 


இரண்டாவது நெட்டெழுத்து அகராதி 
ஆகாரம்‌ 


ஆகண்டலன்‌-இர[க்தி]ரன்‌. 
ஆகவம்‌-[உயு] த்தம்‌, விருப்பம்‌. 
ஆகம்‌-மார்பு, உடம்பு, ஊற்று 
நீர்‌. 
ஆகமம்‌-ஓர்‌ நூல்‌. 
ஆகரம்‌-உறைவீடம்‌. 
ஆக்கம்‌-இலாபம்‌, மலிவு, செல்‌ 
வம்‌. 
ஆஅகாரம்‌-நெய்‌, பொ சிப்பு. 
ஆகை-புளிமரம்‌. 
ஆக்கை-உடம்பு; ஆம்பிற்‌ கட்‌ 
டப்பட்ட பாசம்‌, 
ஆகுளி-சிறுபழை, வாச்சியம்‌. 
ஆகுலம்‌-வெயில்‌, பூசம்‌, வருத்‌ 
தம்‌, ஒலித்தல்‌, பே(ர) 
ரொலி. 
ஆகு-கோபம்‌, ஆடு, ஆட்டேறு, 
எலி, கழலை, பெருச்சாளி, 
ஐயும்ற சொல்‌. 
ஆகுதி-வேள்வி, அக்கினியில்‌ 
மந்திரம்‌ சொல்லி மெய்‌ 
விடுகிறதற்கும்‌ பேர்‌. 
ஆகுவாகனன்‌-கணபதி. - 
ஆங்கு-அசைச்சொல்‌, உவமை, 
அவ்விடம்‌, 
ஆங்கலி-தெ[ங்‌]கு, செ[வ்‌] 
காந்தள்‌. ' ்‌ 
ஆங்காரம்‌-மகிதை, 
உள்ளக்களிப்பு. 
ஆசலம்‌-பகை. 
சான்‌-குரு, லீயாழம்‌, த்‌ 
ளட தெல்‌, 
கந்தன்‌, புத்தக்‌ கடவுள்‌. 
அசாரம்‌-கூறை, ஒழுக்கம்‌, அங்‌ 
கரம்‌, பெருமழை, 
ஆச்சியம்‌-கெய்‌. 
ஆச்சியர்‌-இடைச்சியர்‌. 
ஆசங்கை-ஐயம்‌. 


பெலம்‌, 


ம்‌ 


ஆசாள்‌-தலைவி. 

அச்சரள்‌-புன்னை, மராமரம்‌. 

ஆசிடை-வாழ்த்து. 

ஆசினி-ஈரப்பலா, கரி, ஆகாசம்‌, 
விசேடம்‌, மரவுரி, மரம்‌, 
மரத்தின்‌ வயிரம்‌. 

ஆசி-வாழ்த்‌து, புரை, ஒப்பு. 

ஆசவம்‌-கள்ளு. 

ஆசீவகர்‌-சமணர்‌, 

ஆசிரியம்‌-அகவற்பா. 

ஆஅசம்‌-சிரிப்பு. 

ஆசு - சிறுமை, குற்றம்‌, 
விரைவு, கவசம்‌, வாழ்த்து 
தல்‌. 

ஆசுகவி - கொடுத்தபொருளிற்‌ 
றொடுத்தவி........ஃ “த்தில்‌ 
அடுத்த பொழுதிற்பாடு 
வது. 

ஆசுகம்‌ - பித்தளை, 
காற்று, கவசம்‌. 

ஆசுகன்‌-காற்று. 

ஆசை-இறகு, ஆக்கை. 

ஆசை-திக்கு, விருப்பம்‌, 
பொன்‌. 

ஆரூசம்‌- துடக்கு. 

ஆஞ்சினம்‌-புழுங்கல்‌, சோம்பு, 
ஏலமரம்‌, அலையல்‌. ம 

ஆடவர்‌-புருஷர்‌, இளையவர்‌... 

ஆடல்‌-மூங்கில்‌, வெற்றி, கூத்து, 
குதிரை, பூசல்‌, வார்த்தை, 
பெண்ணாண்கூடல்‌, குளித்‌ 
தல்‌, பலமுறவோதல்‌. 

ஆடகம்‌-பொன்‌. 

ஆட்டி-பெண்‌. 

ஆடவள்‌-பெண்‌. 

ஆடி-காற்று, கண்ணாடி, 
மாதம்‌. 


அம்பு, 


112 


ஆட்சி-உரிமை. 
ஆடை-புடவை, சித்திரைகாள்‌. 
ஆடசி-அவரை. 
ஆடு-வெற்றி, கூற்றம்‌, கிடாய்‌, 
புருடன்‌ 
ஆணர்‌-பாண[ர்‌*]. 
ஆணி-படியாணி, 
ஆண்ட எப்பான்‌-வியாழம்‌. 
ஆண்டு-நிலம்‌, புல்‌, வருடம்‌, 
அவ்விடம்‌, 
ஆண்டலைக்‌ கொடியோன்‌- 
கந்தன்‌. 
ஆண்டார்‌-தேவர்‌. 
ஆண்டலைப்புள்‌-கோழி, 
ஆணாமை-நீங்காமை. 
ஆண்மை-வலி. 
ஆணிமை-காற்று. 
ஆணீ-எழுத்தாணி. 
ஆணே-கலைமேல்‌. 
ஆணை-ஏவல்‌, மெய்ம்மை, 
தம்‌, மறுத்தல்‌, வென்றி. 
ஆணம்‌-குழம்பு, அன்பு. 
ஆணழியர்‌-வண்ணார்‌, 
கர்‌, 
ஆணுவம்‌- -மகிதை, 
களிப்பு, ஆண்மை, 
ஆண்‌-தலைமை. 
ஆதரவு-ஆசை. 
ஆதரம்‌-பேதை, ஆசை, இலாஞ்‌ 
சனை. 


ப 


பலாணி 


உள்ளக்‌ 


ஆதபம்‌-ஆதித்த பிறபை, 
ஆதல்‌-மேவல்‌. 
ஆதனம்‌-இருப்பிடம்‌, சம்பான்‌, 
தெப்பம்‌, உயர்‌, 
ஓர்வில்லான்‌. 
ஆதன்‌-புத்தக்‌ கடவுள்‌, 
வில்லான்‌, ஆற்மா. 
ஆதபன்‌-ஆ தத்தன்‌. 
ஆத்திரகம்‌-இஞ்சி, 
ஆதரித்தல்‌-விருப்பம்‌, 


அறி 


ஆத்தி-ஒரு மரம்‌, 
ஆதாரம்‌-தேகம்‌. 
ஆதனை- அக்கம்‌. 
ஆதிஃல்‌-கூலத்து தூ. 
ஆதிதேவன்‌-புத்தன்‌. 
ஆதிரர்‌-பெரியோர்‌. 
ஆதி-ஆதித்தன்‌, முயல்‌, 
பொருஞமுடையோன்‌, 
முதன்மை, நாராயணன்‌, 
சிவன்‌, புத்தக்‌ கடவுள்‌, 
நேரேயோடல்‌. 
ஆதிகுணர்‌-பார்ப்பார்‌. 
ஆதித்தர்‌-தேவர்‌. 
அதிரநால்‌-வேசம்‌, 
ஆதாரம்‌ ஆறுவது-கூலாதாரம்‌, 
சுவாதிட்டானம்‌, மணி 
பூரகம்‌, அனாகதம்‌, 
விசுத்தி, ஆக்கினை. 
ஆதுலர்‌-இரப்போர்‌, 
ஆதெரீசனம்‌-கண்ணாடி. 
ஆதோரணர்‌-ஆனைப்பாகர்‌, 
ஆதுலர்‌-வறியோர்‌. 
ஆக்தை-ஐர்‌ பட்சி, 
ஆபகை-ஆறு. 
ஆப்பு-கட்டுதல்‌, 
ஆபனம்‌-ஆண்டு, 
ஆ...திரம்‌-வெண்கவிகை, 
ஆம்பல்‌-கள்ளு, அல்லி, ஆனை, 
குமுதம்‌, ஊதுங்கொம்பு, 
அடை, இராகம்‌, தவ்வை, 
மூங்கில்‌, 
ஆம்பிரம்‌: மாமரம்‌, 
ஆம்பீனம்‌-சிற்பர்‌ வீதி, 
ஆம்பிலம்‌-புளிமரம்‌, 
ஆம்பி-காளான்‌. 
ஆமலகம்‌-நெல்லி, 
ஆமயம்‌-கேரய்‌, 
ஆமை-நச்சபம்‌, 
ஆம்‌-சாட்டாறு, 


எப்‌ 


ஆமோதம்‌-மணம்‌. 
ஆம்‌-ஆகுமென்ப அ, 
சொல்‌. 
ஆமைக்கொடியோர்‌-ஈன்னன்‌. 
ஆமிலவம்‌-புளிப்பு. 
ஆமிடம்‌-மாங்கிழசம்‌. 
ஆய்‌-பெய்‌, தாய்‌, 
வருத்தம்‌, 
அகலம்‌. 
ஆய்வு-அகலம்‌, வருத்தம்‌. 


இடைச்‌ 


த்தல்‌, 
ஆய்தல்‌, 


ஆயன்‌ - இடையன்‌, இசை, 
மாயன்‌. 

ஆயளி-துற்கை, 

ஆயது-கைத்தல்‌. 

ஆயம்‌-தாமரை, கூட்டம்‌, சூது, 
மக்கள்‌, அகலம்‌, மகளிர்‌ 
விளையாட்டு, ஆதாயம்‌, 
இரும்பு, சூதாடுகவிற்றுத்‌ 


தாயம்‌, சுங்கம்‌, 
ஆய்வார்‌-ஆய்தல்‌. 
ஆய்ந்த-வகிர்ந்த, விசாரித்தல்‌. 
ஆய்தல்‌-தெரிதல்‌, நுட்பம்‌, 
ஆயர்‌- -இடையர்‌. 

ஆயாமம்‌- அகலம்‌, 


ஆய்தம்‌ - நீளம்‌, அக்கேனம்‌ 
எனும்‌ எழுத்து. 

ஆயி-மாதா. 

ஆயில்‌-புளித்த... 


ஆயிரம்ஈரம்பு-தெய்வீகயாம்‌. 
ஆயிரம்பேரான்‌-மால்‌. 
ஆயிரங்கதிரோன்‌ - ஆதித்தன்‌. 
ஆமோதம்‌-......ல்‌, 
ஆயிரம்‌-அளவின்மை. 
ஆயுள்வே தியர்‌-மருத்‌ துவர்‌. 
ஆயுகம்‌-வாணாள்‌. 
ஆரள்‌-அணுக்கம்‌, 
அரகூடம்‌-பித்தனை. 
ஆர்வை-கொத்தளிப்பூ. 
ஆர்வம்‌-இல்லு, விருப்பம்‌, 
16 


| 


113 


அன்பு. 
ஆர்கலி-கடல்‌, மழை. 
ஆர்‌-ஆத்திமரம்‌, பாச, சோதி, 

கூர்மை, தேரச்சு. 
ஆரவாரம்‌- -மிகுந்தவோசை. . ்‌ 
ஆரா தனை-பூசனை. 
ஆர்பதம்‌-வண்டு. 
ஆர்ப்பு-போர்த்‌ தூளி, கட்டு 

தல்‌, சிரித்தல்‌, யுத்தம்‌. 
ஆர்க்குவதம்‌-கொன்றை. 


ஆரணம்‌-வேதம்‌, வேதத்து 
ஞானபாகை. ர 

ஆர்தல்‌-நிறைதல்‌, உண்டல்‌, ' 
பருகுதல்‌. 

ஆர்த்தல்‌-கட்டல்‌, ஆரவாரித்‌ 
தல்‌, நிறைதல்‌, உண்டல்‌, 
குடித்தல்‌. 


ஆரல்‌-செவ்வாய்க்கோள்‌, 
கார்த்திகை நாள்‌, மீன்‌, 
பூசல்‌, அக்கினி, மதில்‌. 
ஆரோகணம்‌-தாழ்வாரம்‌, கற்‌ 
படி. 
ஆரம்‌-சந்தனம்‌, மாலை, பதக்கம்‌, 
முத்து, ஆத்தி, முலையணி 
வடம்‌, ஆபரணம்‌, மணி 
வடம்‌, ஆனைப்பின்கால்‌.” 
ஆர்வலர்‌-பொருந்தினோர்‌. : 
ஆர்மதி-ஈண்டு. 
ஆர்‌[வ*]லர்‌-காதலர்‌, கொண்க்ர்‌. 
ஆராமம்‌-தோப்பு, 
ஆரணியம்‌-காடு. ட்‌ 
ஆரை-மதில்‌, கூர்மை, பரிசை, 
புற்பாய்‌. 
ஆர்தித்‌-அன்பு. 
ஆரி-கித்தன்‌, சுவாழி, சாத்தா. 
ஆரியை-அற்கை. 
ஆரியவேளாகொல்லி- இராகம்‌. 
ஆரி-இடி, உமை, அழகு, மனோ 
கரம்‌. 


[14 


ஆரியவராடி-இராகம்‌. 
ஆரிடம்‌-வேதம்‌, ஒருபணம்‌, 
இருப்பு, வழுக்குகிலம்‌, 
பனுவல்‌. 
ஆரியசக்தி-பாறுவதி. 
ஆருலம்‌-நீரருமை, அப்பு, தூளி. 
ஆருவர்‌-பார்ப்பார்‌, ஆனை. 
ஆலம்‌-நஞ்சு, ஒரு மரம்‌, சனிக்‌ 
கோள்‌, சாத்தா, ....ம....த்‌.து 
இடைச்‌ 


ஆல்‌-ஓர்‌ மரம்‌, இடைச்சொல்‌, 
ஆலமர்‌ கடவுள்‌-சிவன்‌ . 
ஆலல்‌-ஆடுதல்‌, ஓலி, 
குரல்‌, 
ஆலி - ஆலாங்கட்டி, கள்ளா, 
ம[ழைத்‌] அ[னி], மழை]. 
ஆலைய[ம்‌)-தேவாலயம்‌, ஆனைப்‌ 
பந்தி, 
ஆலோடல்‌-இரண்டு சொல்லு, 
ஆமென்ப[து] அல்லவென்‌ 
மல்‌, வென... 
ஆலோன்‌-சந்திரன்‌. 
ஆலூரம்‌-கூவிளைமரம்‌. 
ஆலுதல்‌-கூத்து. 
ஆலாலம்‌-ஈஞ்சு, தேனி. 
அலவாலம்‌-வயல்‌. 
ஆலை-மிகுதி, கருப்பாலை. 
ஆவணம்‌-தெரு, வீதி, ஓலை, அங்‌ 
காடி, புணர்தம்‌, உரிமை, 
ஆவரி-அன்பு. 
ஆவா சம்‌-மருதரிலத்‌ தூர்‌. 
ஆவல்‌-வளைவு, ஆசை. 
ஆவிலம்‌-கலங்கற்றெண்ணீர்‌. 
ஆவணி-அவிட்டம்‌, மாதம்‌, 


மயிற்‌ 


புணர்பூசம்‌. 

ஆ-இசை, பச, வியப்பு, இரக்‌ 
கம்‌, வினா. 

ஆவி-உயிர்‌, காற்று, தூளி, 


புகை, மூச்சு, 

உம்பு, வாவி. 
ஆவித்தல்‌-கொட்டாவி. 
அவியர்‌-வெள்ளாளர்‌, வேடர்‌. 
ஆவேசனம்‌-கிற்பர்‌ வீதி. 
ஆவம்‌-வில்லினுடைய நாண்‌, 

அம்புக்கூடு. 
ஆவா-மராமரம்‌, இரக்கம்‌, 
ஆவலம்‌-வாயதனிற்றட்டல்‌, 
ஆவரணம்‌-மழைப்பு. 
ஆவலிப்பூ-வலி, உள்ளக்களிப்பு. 
ஆமழ்‌-அ 
ஆழல்‌-க. வண்டிலொரு சாதி. 
ஆழி-மோதிரம்‌, நேமி, கடல்‌, 


நாற்றம்‌, 


கரைகள்‌, வட்டம்‌, தேர்‌ 

வண்டில்‌. 
ஆழ்வினை-முயற்சி. 
ஆள்‌-அடிமை. 


ஆளானம்‌-ஆனைத்தறி, தூண்‌. 
ஆளி-சிங்கம்‌, ஆனையாளி, 
சிங்கராசி. 
ஆளியூர்தி-பத்திரகாளி, 
ஆற்றல்‌-கூட்டல்‌. 
ஆறலை-வழி[ப்‌*] பறி. 
ஆற்றுதல்‌-நெ.றி, கறைபோகச்‌ 
செய்தல்‌, 
ஆற்றாமை-பொறாமை. 
ஆற்றல்‌-பெருமை, பொல], 
முயற்‌, அதிகம்‌, வலி 
செ[ய்‌]தல்‌, ஞானம்‌. 
ஆற்றுக்க[£]லாட்டியர்‌- மருத 
நிலக்‌ கழனி மகளிர்‌. 
ஆற்றுப்படை-வழிப்படுத்தல்‌, 
ஆற்றறுத்தல்‌-வலியழித்தல்‌. 
ஆறுவகைப்‌ பொருள்கோள்‌- 
உபக்‌[க7ரி, சங்காரம்‌, அப்‌ 
பியம்‌, பூருவம்‌, பலபுகழ்‌ 
ஆறு, ... கூறை, 


ஆறுவகை நாட்டமைதி - செல்‌ 
வம்‌, விளையுள்‌, பல்வளம்‌, 


செங்கோல்‌, கொல்‌ குறும்‌ 
பின்மை, கொடும்பிணி 
யின்மை. 


ஆறு-வமி, கதி, நதி, தொகை. 
ஆறங்கம்‌-அறு சாத்திரமாவது, 
மந்திரம்‌, வியாகரணம்‌, 
நிகண்டு, சந்தோவிசி தி, 
நிருத்தம்‌, சோ திடம்‌. 
ஆறுடற்பகை-காமம்‌, வெகுளி, 
மயக்கம்‌, உலோபம்‌, 
மோகம்‌, மதம்‌. 
ஆஹறுவகைத்தானை-வேல்‌, வீல்‌, 
வாள்‌, தேர்‌, ஆனை, பரி. 


115 


ஆனந்தம்‌ - அகம௫ிழ்ச்சியாகயெ 
பேரின்பம்‌, 

ஆன்வலர்‌- இடை [ய] ர்‌. 

ஆன்‌ றவர்‌-அறிஞர்‌, 

ஆன்‌ றல்‌-பெரலிவு. 

ஆன்‌-பசு, விலங்கின்பொதுப்‌ 
பேர்‌, எருமை, பசு, 
மரையின்‌ பெண்பால்‌. 

ஆனே-சாரியைச்‌ சொல்‌. 

ஆ - பசு, ஆச்சாமரம்‌. 

ஆனியம்‌ - காள்‌, பொழுது. 

ஆனாமை-நீங்காமை. 

ஆனு-இரதம்‌, ஈன்மை, 

ஆனுலகம்‌-தேவலோகம்‌, 


ஆனனம்‌-முகம்‌. ஆனை முகன்‌-கணபதி, 
ஆனகம்‌-கற்பகம்‌, படகவாச்சி ம்‌ சக்கி 

யம்‌, துந்துமிவாச்சியம்‌, தனயுண முரடு ல்‌ 

தள்‌ ன வாளப்புள்‌. 
அன்றல்‌ - அகலம்‌, மிகுதி, கள்‌ ள்‌ 

மாட்சிமை, ஆனி-மூல்நாள்‌, சேதம்‌, 
ஆனந்தன்‌ - சிவன்‌, புத்தக்‌ உத்திராடம்‌. 

கடவுள்‌. ஆனல்‌-வயல்‌. 

ஆகாரம்‌ முற்றும்‌, 
ஈகாரம்‌ 

ஈகை-பொரன்‌], கற்பக[ம்‌], ஈடு-வலி, பெருமை, குழைவு, 

காற்று, கொடுத்தல்‌, ஒப்பு. 5 

இல்லாமை, இண்டை | ஈங்கை-இண்டைப்‌ பூடு. 

மரம்‌. ஈச்சுர சத்தம்‌ சாலுவகைப்‌ 
ஈடு-விதி, வலி. படும்‌_—உலகதிருட்டி, 


ஈசல்‌-எறிதல்‌, ஈவு, பறவை. 
ஈசன்‌-மாயன்‌,சிவன்‌ மூத்தோர்‌, 
எல்லாமுடையோர்‌, 
ஈசானன்‌ சிவன்‌. 
ஈட்டி-விட்டேறு. 


பலபொருட்டங்கல்‌, பல 
தொழில்‌, நியமித்தல்‌. 
ஈட்டல்‌-கூட்டல்‌. 
ஈட்டம்‌ - கூட்டம்‌, வருத்தம்‌, 


மிகுதல்‌. 


116 


ஈண்டு - இவ்வீடம்‌ இப்படி, | ஈரியன்‌-ஆதித்தன்‌. , 
சடுதி, மிகுதல்‌. ஈழம்‌-பொன்‌, கள்ளு, சிங்கள 
ஈசு-வெட்கம்‌. தேசம்‌, 
ஈமம்‌-சுடுகாடு, பொன்‌. ஈழவன்‌-இராவணன்‌, நளி, 
ஈதல்‌-கொடை. பெருமை. 
ஈரங்கொல்லீ-வண்ணார்‌. ஈறாவு-மனு. 
ஈர்‌-சப்பு, ஈர. ஈு-ருவர [வு]. 
ஈரம்‌- உறவு, அன்பு, குளிர்ச்சி. | ஈற்றா-மலட்டுப்‌ பசு. 
ஈரவன்‌ - சந்திரன்‌, இரவு, | சன்றாள்‌-தாய்‌. 
அதித்தன்‌. ஈனம்‌-குறைதல்‌, குறைபாடு, 
ஈரி-சங்கு, வளை. பிறவி, 
ஈகாரம்‌ முற்றும்‌, 
ஊகுரம்‌ 
லீ-மிகுதி, 'உயற்கி, உள்ளத்து | ஊரு-தொடை. 
மிகுதி. ஊர்‌ தி- குதிரை, சிவிகை, 
ஊகம்‌-நரி, குரங்கு, பெண்‌ பண்டி, ஆனை, விமானம்‌. 
குரங்கு, கருங்குரங்கு, | ஊாக...... ணணட நீர்‌ 


விசேடம்‌, நினை த்தல்‌. 
ஊங்கு-இடம்‌. 
ஊண்‌-சோறு 
ஊசல்‌-ஊஞ்சல்‌. 
ஊசி-சூசி, எழுத்தாணி. 
ஊடல்‌-கலவிமுதர்ச்சி, 
ஊர்‌ தி-தேரு, குதிரை, சிவிகை 
சாடு. 


ஊன இிகை-முல்லை, 
ஊதை-காற்று, பனிக்காற்று. 
ஊத்தை-முடை. 


ஊதியம்‌ - ர த்து. 
அருத்‌ 
ஊர்‌-நகர்‌, கருநந் து. 


ஊர்கோள்வட்டம்‌ - பரிவேடம்‌. 
ஊரன்‌-மருதநிலத்‌ தலைவன்‌. 
ஊராண்மை-மிக்குச்செயல்‌. 
ஊரல்‌-உரிஞ்சல்‌. 
ஊர்தல்‌-செலுத்தல்‌, 


கல்வி, 


ஊமன்‌-(உ)கூகை. 

ஊமை-பேசா. 

க பழை, 

ஊளை ல்‌]-முடை, A 

பத த்த 

பதனழிவு, 

ஊழி-மாத்திரை, 
இறுதி, ஓலி. 

ஊழிச்ச-வடவனல்‌, 

ஊ[ன்‌]-மாங்கிஷம்‌. 

ஊறு - இடையூறு, ஊற்றறி 
புலன்‌, தீது, [தீி1ண்டல்‌, 
கொலை, அவளல்‌. 

ஊற்று-ஊன்றியகோல்‌, ஊற்று, 

ஊற்றால்‌-உரோகஃணி நாள்‌. 

ஊற்றம்‌-சலீயாமை. 

ஊன்‌-முடவன்‌,விடக்கு. 

ஊன ம்‌-குறைதல்‌, வடு. 

ஊன்‌ றல்‌-தள்ளல்‌, தாங்கல்‌, 


பீரமாவின்‌ 


ஊகாரம்‌ முற்றும்‌ 


ஏகாரம்‌ 


ஏ-இடைச்சொல்‌, இழிவு. 
ஏகர்‌-தேவர்‌. 

ஏகம்‌- நல்லாடை, தனிமை. 
ஏக்கழுத்தம்‌-இறுமாப்பு. 
ஏகாசம்‌-உத்தரிகம்‌. 
ஏகல்‌-நடத்தல்‌. 
ஏக்கல்‌-ஏறுதல்‌. 
ஏகவேணி-மூதேவி. 
ஏச்‌ச-அலர்‌, பழிமொழி. 


ஏங்கல்‌-ஒலித்தல்‌, அழுதல்‌, 
மயிர்குரல்‌, அசைக்குறிப்பு, 
ஞ்சனக்கோல்‌. 
ஏசல்‌-ப,மிமொமி. 
ஏடல்‌-கருத்து. 


ஏட்டை-தளர்வு, அசை. 
ஏடி-தோ ழிமுன்னிலை. 
ஏடாவென்பது - தோழன்‌ 
முன்னிலை. 
ஏடு-பூவீனிதழ்‌ 
ஏண்‌-வலி, நிலையுடைமை 
ஏணி-உலகம்‌, எல்லை, இறவை, 
மான. 
ஏணனனல்‌-ஏழென, எறியென. 
ஏதம்‌-குற்றம்‌. 
ஏது-காரணம்‌. 
ஏத்தல்‌ - வாழ்த்தல்‌, 
மெழுப்பல்‌. 
ஏத(ன)ம்‌-துன்பம்‌, குற்றம்‌. 
ஏ.தி-வாள்‌, ஆயுதப்பொது. 
ஏந்தல்‌ - உயர்ச்சி, பெருமை. 


ஏந்தல்‌-சிறந்தோர்‌, இராசா. 


உறக்க 


ஏந்திரம்‌ - கோட்டை, மதி 
அறுப்பு, தேர்‌, செக்கு, 
பொறி. 


ஏய்‌-பொருக்துதல்‌, அற்பம்‌. 


ஏம்பல்‌-பிறியம்‌, சொல்‌, 
இன்பம்‌. 

எமரப்பு-கருத்து, இறுமாப்பு. 

ஏம்‌-இடைச்சொல்‌. 

எமம்‌-பொன்‌, மயக்கம்‌, காவல்‌, 


நீது, இன்பம்‌, இரவு, 
ஏமாப்பு, சமனிக்கைத்‌ 
தூசு. 


ஏர்‌-கட்டழகு, அழகு, உவமை, 
பெற்றம்‌, சொன்மாலை. 
ஏரண்டம்‌-ஆமணக்கு, 
ஏரி-குளம்‌. 
எரம்பன்‌- கணபதி. 
ஏல்வை 
ஏல-௫ியெ . .  ஈனுமா. 
ஏவல்‌-வியங்கோ[ள்‌*] 
ஏவு-அம்பு, வருத்த[ம்‌*] 
ஏவல்‌-குற்ற[ம்‌] 
ஏழ்பவம்‌-எழுபி[றப்பு*]. 
ஏ[ழ]கம்‌-ஆடு, அரு, 
ஏழ்பரியோன்‌-ஆதித்தன்‌. 


ஏழை-இறி, மடியன்‌, அறிவி 
லோன்‌. 

ஏற்றல்‌-கோடல்‌, எதிர்ந்து 
பொருதல்‌, உணர்தல்‌, 
இரப்பு. 


ஏறம்‌-முல்லைப்பறை. 
ஏறு-இடபராசி, எருது, அச்சு 
வதி, பசு, எருமை, பன்றி, 
கவறி, சங்கு, மான்‌, மரை, 
புல்வாய்‌, சுருவெனு 
மிவற்றாண்‌ பால்‌, திருகாள்‌. 
ஏறுளர்‌-வீரர்‌, மெய்ப்பாடு. 
ஏற்ற[ம்‌]-மெய்ப்பாடு. 


ஏறங்கோள்‌-முல்லை நிலப்பறை, 
| ஏறுழ்‌-வலி, 


118 


ஏனம்‌-மான்‌, பன்றி, ஏனை-இசைவிகற்பம்‌, ஓழிவு, 
ஏனல்‌- திகாக்கப்பட்டபுனம்‌, இடைச்சொல்‌. 

வர்மம்‌ கார்ல்‌ ஏ[னா].தி-[கா]விதன்‌, 
ப்‌ ளிட்ட பகல்‌ மர்‌ திரி, 
ஏன்றல்‌-ஏ.திர்தல்‌. 

ஏகாரம்‌ முற்றும்‌, 
ஐகாரம்‌ 

ஐம்முகன்‌- சிவன்‌. ஐர்தின-குறிஞ்சி, முல்லை, 
ஐயை- தலைவி. பாலை, மருதம்‌, நெய்தல்‌, 
ஐமை-அறியாமை. அன்புடைக்காமம்‌. 
ஓம்பால்‌-மாதர்‌ மயிர்‌, அறம்‌, | ஐந்துண்டி-கடித்தல்‌, பருகல்‌, 

பொருள்‌, இன்பம்‌, துறவு, விழுங்கல்‌, நக்கல்‌, 

வீடு, ஒருவனொருத்தி, சுவைத்தல்‌. 


முடியுக்தொங்கல்‌, குழல்‌, | ஐங்கதி-மல்லல்‌, மயூரம்‌, வான 
பனிீச்சையுஞ்‌ சுருளும்‌. ரம்‌, சசம, சரகதி. 
ஐயானனம்‌-சிங்கராசி, சிங்கம்‌, ஐவகைவினா-௮றியாவினா தல்‌, 


ஜம்துமுகம்‌. அறிவொப்புக்காண்டல்‌, 
ஐயவி-கடுகு. அய்யமறுத்தல்‌, அவன றிவு 
ஓவனம்‌-மலைச்சார்புநெல்லு, ! தான்கோடல்‌, மெய்ய 
ஜவகைலோகம்‌ - பொன்‌, வற்குக்‌ காட்டல்‌. 

வெள்ளி, செம்பு, இரும்பு, ஜம்துமுகம்‌-சத்தியோசாதம்‌, 

ஈயம்‌. | வாமம்‌, அகோரம்‌, தற்‌ 
ஐயம்‌ - இரப்போர்கைப்பாண்‌ | புருடம்‌, ஈசானம்‌. 

டம்‌, அசங்கை, பிச்சை, | ஐங்கணைக்கிழயவன்‌-காமன்‌ 

வெண்ணை. ஐயன்‌-அப்பன்‌, சாத்தன்‌, 
ஐவசைகஙீறம்‌-செம்மை, கருமை, மூத்தோன்‌. 


வெண்மை, பசுமை, ர ய்‌ 
ஐயர்‌-தேவர்கள்‌. 


பொன்மை. ல ப தத்‌ 
ஐயோ என்பது - அதிசெய ஐயெனல்‌-குறிப்பு, தாழ்க்தம்‌. 
முற்றிரங்கல்‌. ஜய து-இல்லாமை. 
ஐ-இரண்டாம்வேற்றுமை, ஐ, ஒடு, க, இன்‌, அது, கண்‌ 
அழகு, கோளை, எனும்‌. 


ஐகாரம்‌ முற்றும்‌. 


ஓகாரம்‌ 


இ-ஓழிதல்‌, மதகுரீர்‌. 
ஓக்கம்‌- எழுதல்‌. 
ஓகை-சம்கோஷம்‌, ஒலி. 
ஓகைத்தல்‌-எழு தல்‌. 
ஓ-அதிசெயம்‌, வினா, இர()க்‌ 
கத்தின்‌ குறிப்பு, இடைச்‌ 
சொல்‌. 
ஓங்கல்‌-மூங்கில்‌, மலை, உயர்ச்சி , 
இறத்தல்‌, மேடு. 
ஓங்கு-அட.ங்கு. 
ஓசை-வீணை ஓலி. 
ஓச்சல்‌-வெட்டல்‌, எறிதல்‌. 
ஓசன்‌-ஆசிரியன்‌. 
ஓசனி - பறவைகள்‌ சிறக்‌ 
கொள்ளல்‌. 
ஓடம்‌-செங்கருங்காலி, 
தோணி. 
ஓடை-நுதற்பட்டம்‌, மடு, மரம்‌, 
அழகு. 
ஒடதி-மருந்து. 
ஓடு-கபாலம்‌, 
கழ்தல்‌. 
ஓட்ட ம்‌-மேலுதடு, தோல்வி. 
ஓடல்‌-அச்சக்குறிப்பு, ஓடுதல்‌. 


இசங்கு, உடனி 


ஓட்டல்‌-செ.;:.... உ. உடன்‌ 
பாடு, 

ஒணம்‌-ஆறு, திருவோணம்‌. 

-ஓதி-மாதர்மயிர்‌, மலை, 
அன்னம்‌, கல்வி, பூனை, 
ஓர்தி. 

ஓதிமம்‌-அன்னம்‌, மலை, 
மீர்சாய்‌, உச்சி. 


ஒ.த்‌.தி-ஓந்தில்‌. 
ஓதம்‌-கடல்‌, கடற்கரை, 
செலம்‌. 
இதனம்‌- சோறு, உண்டி. 
ஓதகு-அணைக்குபகரணம்‌. 
ஓதியம்‌-சொன்னம்‌. 
ஓதல்‌-சொல்லு, வாசித்தல்‌. 
ஓதன்மை-பாடலாடலாகும்‌. 
ஓதை-ஒலி, ஆரவாரம்‌, மதில்‌, 
ஓத்து-வேதம்‌, பொருண்முடிவு. 
ஓந்.தி-ஓத்தி. 
ஓமம்‌-வேள்வி. 
ஓமான்‌-ஓந்தி. 
ஓம்பல்‌-பாதுகாத்தல்‌. 
ஓமதி-முன்னிலைச்சொல்‌. 
ஓவுதல்‌-ஓழிதல்‌. 
ஓவியம்‌-சித்திரம்‌. 
ஓவியர்‌-சத்திரகாறர்‌. 
ஓவர்‌-கண்ணாளர்‌, பாணர்‌, 
ஒழியாத அ. 
ஓர்தல்‌-தெளிதல்‌, விசாரித்தல்‌. 
ஓரி-ஆடவர்மயிர்‌, பிறமயிர்‌, 
முதுகரி, கடைவள்ளல்‌, 
முசு, நரிஆண்பால்‌, 


மிகு 


ஓரை-கூட்டம்‌, மகளிர்‌ விளை 
யாட்டு, இராசி, இரவு. 

ஓலை-இலை. 

ஓர்ப்பு-தேற்றம்‌. 

ஓல... ..- ஒலித்தல்‌. 


ஓரம்‌-பக்குவாதம்‌. 
ஒளி-ஆனைக்கூ (ட்டம்‌, 
ஒழுங்கு. 


ரல்‌, 


ஓகாரம்‌ முற்றும்‌ 


ககர ஆகாரம்‌ 


காகத்து வசமுற்றோள்‌ -மூதேவி. | 
கரக்சை-காகபட்சி, அவிட்டம்‌. 
காகதுண்டம்‌-அகில்‌ மரம்‌, 
காகணம்‌-கருவிளைமரம்‌. 
காகநதி-கா வேரி. 
காகோளி-அசோகு. 
காகளம்‌-சிறுசின்னம்‌, 
காகோதரம்‌-பாம்பு. 
காகுத்தன்‌-நாரராயணன்‌. 
காகுளி-இசை, தவிசு, 
றொலி மந்த[ம்‌ ]. 
காசு-மணக்குற்றம்‌, 
பொதுப்பேர்‌, 
வடம்‌, 
கோழை. 
காசை-நாணல்‌, காயாம்பூ. 
காசினி-பூமி. 
காசி(னி)யின்‌ பேர்‌-வாரணாசி. 
காசறை - மயிற்சாக்‌து, பன்‌ 
மணி, இறை, இறப்பு. 
காசம்‌-செடமா. 
காங்கேயன்‌-கந்தன்‌, வீட்டுமர்‌. 
காஞ்சனம்‌-பொன்‌, புன்குமரம்‌, 
காஞ்சி - எதிரூன்றல்‌, நிலை 
யின்மை, இராகம்‌, கச்சி 
மாநகரம்‌, ஓர்மரம்‌, மணி 
மேகலை, நாலுகோவை 
யான. 
காஞ்சிரர-எட்டிமரம்‌. 
காஞ்சுக-சட்டை. 
காஞ்சொறிப்பூடு-கண்டுஉத. 
காஞ்சனி-மஞ்சள்‌. 
காட்‌[டை*]-திக்கு. 
காட-தல்‌. 


மிடற்‌ 


மணியின்‌ 
முலையணி 
சூதாடுகருவி, 


காடன்‌-ஈஞ்சு, பறவை, 
காட்டா-மிருகம்‌. 


காட்ட ..-குகம்‌, எல்லை. 
காடி-கஞ்சி. 
காடகம்‌-துகில்‌. 


' காட்‌சி-அறிவு, காடு, காணப்‌ 

| படுதல்‌. 

காடுகாள்‌-வடுகி. 

காடு-அச்சுவதி, வனம்‌. 

காடுசார்கிலம்‌-முல்லை, 

காண்டம்‌-தண்ணீர்‌, அம்பு, 
காடு, பட்டமரம்‌, திரை, 
நான்முடிவு, ஆபரணம்‌ 
கொள்கலம்‌, செம்பு, எய்‌ 
கணை, முடிவு, கோல்‌, 
படைக்கலம்‌, தூசு. 

காண்டீபம்‌-வில்லு, தனுராசி, 

காண்டல்‌-தெரிசனை. 

காணம்‌ - பொன்‌, காணம்‌, 


செக்கு, மீண்டபொற்காசு. 
காண்டகம்‌-ஊர்‌, நோய்‌, காடு, 
அற்பம்‌. 
காண்டீபன்‌-அருச்சுனன்‌. 
காணல்‌-குதித்திடல்‌, [இ]றைஞ்‌ 
சல்‌. 
காணி.உரிமை. 
காத்தல்‌-இலட்சித்தல்‌. 
காதை-கதை, சொல்லு. 
காத்திகேயன்‌- சுப்பிரமணியன்‌. 
காத்திரம்‌- உடம்பு, ஆனையின்‌ 
முன்கால்‌, சீற்றம்‌, தேகத்‌ 
அறுப்பு, சீரி, பாம்பு. 


| காதலன்‌-பத்தா, புதல்வன்‌. 


காதலித்‌] தார்‌-வெர்‌ துக்கள்‌. 

கர[தலி]-மனையாள்‌. 

காதகன்‌ -கொலைசெய்வோன்‌. 

காதல்‌ - விருப்பம்‌, அன்பு, 
கலவி. 


காதம்பம்‌-கானாங்கோ ழி. 
காத்திகை-மாதம்‌, நாள்‌, பக 
வதி. 
காத்தி-து.ற்கை, 
காதுகம்‌-குதிரை. 
காதிரம்‌-கருங்காலி. 
காதிவென்றோன்‌ - அருகன்‌. 
காத்திரி-படைக்கலம்‌, கீரி. 
காதரம்‌-தீவினை த்தொடர்பு, 
காது-கொலை, [கா] து. 
காந்தன்‌-பத்தா, எல்லாமுடை 
யோன்‌, ஃழுர்து. 
காந்தள்‌-மனையாள்‌, காந்தட்பூ, 
செங்காந்தள்‌. 
சாந்துகம்‌-வெ[ண்‌]கார்‌தள்‌. 
காந்தளம்‌-காந்தட்பூ. 
காந்தை-பெண்‌, மனையாள்‌. 


காந்தாரம்‌ - காடு, காணம்‌, 
இசை. 

காந்தாரபஞ்சமம்‌ - இராகம்‌. 

காந்தமணி-வாங்குவது. 

காந்தம்‌- இரும்பை வாங்குமணி, 
அழகு, வேறிடம்‌, சந்திர 
காந்தம்‌. 


காப்பு-கூர்மை, விரைவு, விளக்‌ 
கம்‌, நீறு, கதவு, காவல்‌, 
மதில்‌, சிறப்பு. 

கரபாலம்‌-சிவன்‌ கூத்து. 

காபாலி-சிவன்‌. 

காமூலவல்லி-வெல்லி. 

காமவல்லி-கம்பகக்கொடுி. 

காமன்‌-வேள்‌, இந்திரன்‌, புதன்‌. 

காமக்கோட்டி-பாறுவதி, 

காமரம்‌ - அத்தகாள்‌, இசைப்‌ 
பாடல்‌, இசைப்பொது, 
ஆலமரம்‌, அடுப்பு, பாலை 
நிலத்தியாம்‌. 

. காமகாண்டம்‌-கருப்புவில்‌. 


காமரூபி-ஓச்‌ இ. 
16 


121 


காமன்‌-மன்மதன்‌, திப்பிலி 
மரம்‌, புதன்‌. 

காமுகர்‌ - [ஈ]கர[ப்ப]திவாழ்‌ 
வோர்‌. 

காம்பு-சூங்கில்‌, [மர]த்தின்‌ 
கொப்பு, மலர்த்தாள்‌, 
பட்டு. 


காமபாலன்‌-பலபத்திரராமன்‌. 
காமலி-இஞ்சி. 
காம்போதி-இராகம்‌. 


காம்பி-அம்பி, 

காமர்‌- அழகு, விருப்பம்‌, 
கட்டழகு. 

காமுறுதல்‌ வீருப்பம்‌. 

காயம்‌-ஆக்கை, காழ்த்தல்‌, 
ஆகாசம்‌, மிளகு, வெங்‌ 
காயம்‌. 

காயல்‌-கட ற்கழி. 


காயத்திரி-வாயேச்சுரி. 
காயா௮-காயாமரம்‌. 
காய்தல்‌-கோபம்‌, கோறல்‌. 
காரர்‌-தொழில்களையுடையோர்‌, 


தொழிலர்‌. 
கா-தோப்பு, காவல்‌, அசோகு, 
மரப்பொதுப்பேர்‌, மிறை, 


அசைச்சொல்‌, அலை, சுமை. 
கார்‌-மேகம்‌, மாரிக்காலம்‌, நீர்‌, 
செறிவு, கறுப்பு, பருவம்‌. 


காரம்‌-பொன்‌, இடம்‌, காம 
ஜனோய்‌. 


கரர்வண்ணர்‌- இராக்கதர்‌. 
காரவல்லி-பாகல்‌. 
காராளர்‌-குத்திரர்‌. 
காரணச்சொல்‌-கதை. 


காரண்டம்‌-நீர்க்காக்கை, . 
காரங்கடம்‌-மான்‌. 
கார்கோள்‌-கடல்‌. 
காரான்‌-எருமை, 
காரணம்‌-எ துக்காட்டல்‌. 


122 


காரணம்‌ - கடைப்படுதானம்‌, 
பழமை, கருவி. 

கார்மலி-கடல்‌. 
காரோடர்‌-உறைகாறர்‌. 
கார்முகம்‌-வீல்‌.லு. 
"காரிரம்‌-அகத்தி. 
காரவ-அகலக்கலம்‌. 
காரிப்பிள்ளை-கரிக்குருவி. 
காரி-சனி, கறுப்பு, வயிரவன்‌, 


சாத்தா, காக்கை, நஞ்சு, 

. ஓர்வள்ளல்‌. 
காரூகம்‌-கருங்குரங்கு. 
காரிகை-அழகு; மாதர்‌, கலித்‌ 


. துறை, வட்டமிட்டோடல்‌. 
காருகபத்தியம்‌ - கிரகதனாய்‌ 
இருப்பது. 
காருகர்‌-வண்ணார்‌, நெய்வோர்‌. 
காருணியன்‌- அருளுடையோன்‌. 


காலம்‌ - நாள்கூறு, காலம்‌, 
பொழுது, மாத்திரை, 
வைகறை. 


* காலன்‌-சிவன்‌, கூற்றுவன்‌. 
காலி-பசுவீன்‌ கூட்டம்‌, பசு. 
“ கால்‌-காற்று, புத்திரன்‌, முளை, 
உறைவிடம்‌, கால்‌, அளவு, 
கூற்று, ஆழ்ந்தசேறு, 


இடம்‌, குறுந்தறி, மரக்‌ 
கால்‌, தேருருள்‌, ஊற்றம்‌, 
காம்பு. : 

காலை(ய்‌)- சந்தி(ப்‌) 

காலல்‌-உமி. 


காலோகம்‌- சாக்த 
பேர்‌, பசுவின்‌ கூட்டம்‌, 

காலாள்‌-சே[னை]. 

கால்மிசையணிவடம்‌ - வீரக்‌ 
கழல்‌. 

காலாயுதம்‌-கோ ழி. 

காலவேல்‌- கரலனைப்போன்‌ ற 
வேல்‌, 


கரல்செய்வ[ட்‌*]டம்‌-ஆல 


வட்டம்‌. 
கர்லீஸலி - ஆதித்தன்றேர்ப்‌ 
பாகன்‌, பாம்பு, காற்று. 
காலைபியமம்‌-தவம்‌, சவுதம்‌, 
தத்துவநூலோதல்‌, மன 
முவந்து இருத்தல்‌, 
தெய்வம்‌ வழிபடல்‌ என்றி 
வைதானே, 
காவி - கருங்குவளை, கு வளை, 
கட்டு, நூன்பம்‌, கள்ளு. 
காவதம்‌-காதவழி. 
காவல்‌-கோட்டை. 
காவதம்‌-காட்டுத்தீ. 
காவிரிப்பூம்பட்டினம்‌-புகார்‌. 
காழ்த்தல்‌-கா றுதல்‌. 
காழ்‌-கோல்‌, பரல்‌, சேகு, மணி 
யின்‌ கோவை, முலை 
மேலணிவடம்‌, மரத்தின்‌ 
கொட்டை, தாப்பாள்‌, 
மாலை, ஒளி, பளிங்கு, 
நஞ்சு, மரத்து வயிரம்‌, 
கா ழியர்‌-வண்ணார்‌. 
காழ்பிலம்‌-பாதாலம்‌. 
காழகம்‌ - துகில்‌, கறுப்பு; 
சேதகம்‌, கடாரத்தூர்‌. 
காழ்மலி- இஞ்சி. 
காழ்ப்பு-மரத்தின்‌ வயிரம்‌. 
காளாமுகர்‌-சைவர்‌.' 
காளையம்‌-உயித்தம்‌. 


'காள-இளமையுடை யோன்‌, 


எருது, வல்லம்‌ அலகை 
புருடன்‌. 
காளகூடம்‌-நஞ்சு. 
காளிமம்‌-கறுப்பு. . 
காளகம்‌-நீலநிறம்‌. 
காள்‌-கறுப்பு, வித்து, மணியின்‌ 
கோவை, சேகு, பரல்‌. 


காளம்‌-கறுப்பு, பாம்பு, நற்‌ 
கெந்தம்‌, கழு, ஊதும்‌ 
வாச்சியம்‌, சூலம்‌, கஞ்‌ 


சுரை, ஞ்ச. 
காளவாய்‌-கழுதை, 
காளபதம்‌-மாடப்புறா. 
காளவனம்‌-சுடுகாடு. 
காஸி-து.ற்கை, யமுனை. 
காற்பாசம்‌-பருத்தி. 
காற்குளம்‌-பூசம்‌. 
காறு-ஆளவு. 
காற்று-வாயு, 

விசாகம்‌. 


சேரதிநாள்‌, 


123 


கானம்‌-மணம்‌, - தேம்‌, 
வனம்‌, காடு, இசை, 

கானல்‌ - கடற்சார்பின்‌ மலைச்‌ 
சார்பிற்‌ சோலை, உப்பளம்‌, 
பேய்த்தேர்‌, ஆதித்த. 
இரணம்‌, ஒளி, காடு. 

கானகம்‌-காடு. 

மானீனன்‌ - கன்னி பெ ற்ற 
பிள்ளை, [கன்‌]னன்‌.. 

கானவர்‌-குறிஞ்‌ சிரில மக்கள்‌. 


நந்த 


ட கானகநாடன்‌ - குறிஞ்சிக்கின்ற்‌, 


முல்லை நில மகன்‌. : 
கான * ்‌ ண்டு 
கானற- 


காகாரம்‌ முற்றும்‌ 


ககர ஈகாரம்‌ 


கீசம்‌-குரங்கு. 
8சகம்‌-மூங்கில்‌, குரங்கு. 
இச(ககம்‌-தலைக்கிடுகவசம்‌. 


ஐ ல்‌ 
இக ஆலு 
2 ல 


ஒடம்‌- புழு; உலண்டு, வண்டு. 
எண்டல்‌-கிளறுதல்‌, பீ.றல்‌. 
இதம்‌- வண்டு, இராகம்‌, பாலை 
யாழ்‌. i 
இதநடை-சாமவேதம்‌. 
தரம்‌-பால்‌, [க]ளி. 
சரவஞ்சம்‌-கோ.றி, 
யளவு. 
ஒர்த்தி-புகழ்‌, மிகுபுகழ்‌. . 
கீர்‌-சொல்லு. 


பறவை 


கீலாலம்‌-தண்ணீர்‌. 
சல்‌-விளையாட்டு, தொழில்‌, 
கறல்‌-பீ.றல்‌. ட 
கீழறுத்தல்‌- -அறையோதல்‌. 
கீழ்தல்‌-போழ்தல்‌, (றல்‌... 
கமறை-கற்பாழி. 
இம்‌-ரீர்ப்பள்ளம்‌, இடவல்க்‌... 
கமிலோகம்‌-சாகலோ்கம்‌. 
சகீழேழுலோகமாவது - அதல, 
விதல, சதல, நிதல, தலா 
தல, மகாதல, பா.தால. ... 
பழனக்‌, “நீசர்‌ ்‌ 
கீமொழுக்கம்‌- படி, ந்றெமுக்கம்‌ 
கீளல்‌-பீறல்‌. பவதி 
கற்று-கற்றாபது. - 
கறு-வழிி, 


கோரம்‌ முற்றும்‌ 


ககர ஊகாரம்‌ 


கூகை-ஒரு பூமி, கூகைப்பட்சி. 
கூத்தல்‌-அச்சம்‌. 


கூட்டி-பருகுவன, பீண்ணாக்கு. 


கூடை-ஐர்‌ கூத்து. 

கூடகம்‌-வஞ்சனை. 

கூடசடம்‌- வஞ்சனை. 

கூடம்‌-பொய்‌, மாயம்‌, திரள்‌, 
ஆளைப்பந்தி, மலையினுச்சி, 


[வீ], அடிக்கப்‌ 
பட்டது. 


கூடல்‌-மதுரை, பொருந்துதல்‌, 
யோகம்‌, 
கூடற்கோ-பாண்டியன்‌. 
கூடபதம்‌-பாம்பு. 
கூடரத்தம்‌-சிவப்பு. 
கூட்டம்‌ - பூசல்‌, 
புணர்ச்சி. 
கூடலர்‌-நாடழிவு, 
கூடு-பஞ்சரம்‌, பொருந்துதல்‌. 
கூதளம்‌-கூதாளிமரம்‌, 
கூதிர்‌-காற்று. 
கூதை-காற்று, பனிக்காற்று, 
கூத்தன்‌-உயீர்‌, நடன்‌ பேர்‌, 
குலன, 


திரள்‌, 


பன்‌, குடி, கடைநாள்‌, 
கூட்டம்‌. 
கூத்தி-கடஞ்செய்மாஅ, பரத்‌ 
கை. 


கூத்து-டனம்‌. 
கூந்தல்‌-புள்ளு, மா தர் மயிர்‌, 
மஙிற்பீலி 
கூப்பீடல்‌- பெறு தியின்‌ றி 
யழைத்தல்‌. 
கூம்பு-மொட்டு, தேர்மொட்டு. 
கூம்பல்‌-மொட்டு, குமிழமரம்‌, 
ஒருங்கல்‌. 
கூம்புதல்‌-இலச்சை, திரட்சி. 
கூர்மம்‌- அமை. 
கூர்த்திகை-படைக்கலம்‌. 
கூர்மை- நுண்மை. 
கூர்ப்பு-உள்ள.து. 
கூர்மை இல்லான்‌-நிறுவாணி. 


௩ 


கூரை-சின் ன வீடு. 
கூரில்‌-கொடிமை, கூர்‌ த்தல்‌. 
கூர்ந்தோன்‌-மிடி.யன்‌, 
கூரன்‌-நாய்‌. 
கூரல்‌-பறவைகளிறகு. 
கூர்‌-மிகுதி, காடுதல்‌. 
கூரம்‌-பொரறாகை, பாகல்‌, 
கூர்ப்பரம்‌-முழங்கை. 
கூலம்‌-குர[ங்கு], நிறைதல்‌, பல 
பண்டம்‌, தெரு, அங்காடி, 
புனற்கரை, வால்‌, உப்பு, 
மாதர்‌ கூந்தல்‌,புள்ளினிறகு, 
வரம்பு, விலங்கின்‌ வால்‌, 
பாகல்‌, பசு, ம...ம்‌. முசு. 
கூவிளம்‌-குவனை, வில்லுவமரம்‌. 
கூவியர்‌-ம[டை]யர்‌. 
கூவிரி-தேர்‌. 
கூவீரம்‌-தேர்மொட்டு, தேர்‌. 
கூவிளை-வில்லுவமரம்‌. 
கூவல்‌-இணறு, அழைத்தல்‌. 


கூழ்‌-பலவகையுணவு, இரும்பு, 
பொன்‌, சோறு. 

கூழை-அரவு, பெண்‌ மயீர்‌, 
பொன்‌, சோறு, கடைக்‌ 


கூழை, ஈடுத்தலம்‌, உவப்பு, 


ப,றவைகளினிறகு. 
கூளி- ல்‌ பூதம்‌, நட்பு, 
தொகுதி, பேய்‌, இளமை, 
டபம்‌, வலி. 


கூளியர்‌-போர்‌ வீரர்‌, 

கூறல்‌: உமயிர்‌, வார்தை 
௮ கக மன்‌ உ வார்த்தை, 

கூறுபாடு- ற்‌ 

கூற்று-காலன்‌, வார்த்தை. 

கூறுவதுகூறல்‌-புனருத்தம்‌. 

கூற்பரம்‌-முழங்கை, 

கூறுபாடு- 2] 

கூன்‌-முடவன்‌, ஆந்தை, 

கூணியர்‌-வீரர்‌, 


கூகாரம்‌ முற்றும்‌, 


ஸ்க்ரூ 


கேகயம்‌-மயில்‌, அசுணப்புள்‌. 
கேகம்‌-சா..... மணை, 
கேசரி-சிங்கம்‌. 
கேசரம்‌-மலரிற்றா து, 
மகிழமரம்‌. 
கேசரர்‌-வித்தியாகரர்‌, 
கேசவன்‌-மால்‌. 
சேசவம்‌-வண்டின்‌ பேறு. 
கேசம்‌-பிறமயிர்‌, இளைய மைம்‌ 
தர்‌, மாதர்‌ மயிர்‌. 
சேசி-பலனில்லா தமரம்‌. 
கேசல்‌... 
கேடல்‌-மூதேவி. 
கேட்பீக்கும்‌-அசைச்சொல்‌, 
கேடவரல்‌-விளையாட்டு. 
கேடம்‌-மலைசெறியப்பட்ட வூர்‌. 
கேடகம்‌-இரியு நதியு மடுத்தவூர்‌, 
ஒளி, ஆறு, மாப்பரிசை, 
பலகை, 
கேட்டை-மூதேவி, ஒர்காள்‌. 
கேடிகம்‌-கெழுற்றுமீன்‌. 
கேடி று-கெழுற்றுமீன்‌. 
கேணம்‌-காக்கை. 
கேண்டுதல்‌-கழித்தல்‌, 
தல்‌. 
கேணி-வாவி, ணெறு. 
கேண்மை-உள்‌ எக்களிப்பு, 
நட்பு. 


வண்டு, 


ஜகாத்‌ 


ஏகாரம்‌ 


கேத தாழை. 

கேதனம்‌-து 

கே து-செம்பா [ம்பு*], ...௪ம்‌, 

அகணி, [ம்பு*] 

கேதம்‌-வருத்தம்‌. 

கேத்திரபாலன்‌-வயிரவன்‌. 

கேதல்‌-வருவாயென்‌ றழைத்தல்‌. 

கேபம்‌-வீல்லு. 

கேமலர்‌-விரிர்தபூ. 

கேயம்‌-இசை, பாடல்‌, பாலை 
கிலத்தியாழ்‌. 

கேயூரம்‌-மயில்‌, வாகுவலையம்‌. 

கேரளன்‌-சேரன்‌. 

கேல்‌-வலி. 

சேவலம்‌-கனிமை, முத்தி. 

கேழ்வி-கல்வி, யாழ்‌, செவி. 

கேழல்‌-பன்‌ றி, ஆனை. 


கேழ்‌-ஙிறம்‌, ஒளி, ஒப்பு, 
பெருமை. 

கேழு-டிறம்‌. 

கேள்‌-பெந்துக்கள்‌, தோழன்‌, 


ஈ[ட்பு], கேட்பாயென்பது. 
கேளிர்‌ - மகளிர்விளையாட்டு, 
சத்ரு. 
கேளார்‌-சத்துரு. 


கேளா(ம்‌)-மவுனம்‌. 
கேள்வி-கல்வி. 


கேகாரம்‌ முற்றும்‌. 


ககர ஐகாரம்‌ 


கை-ஒழுக்கம்‌, குற்றம்‌, புயம்‌, 
தூவரமை,படை வகுத்தல்‌, 
ஒப்பனை, சிறுமை. 

கைத்தலம்‌-ஆம்பிலம்‌, வேதனை, 
அனை, வெறுப்பு. 

கைதவம்‌- வஞ்சனை யுதவி. 

கைதவன்‌-பாண்டியன்‌. 

கைதை-தாமை. 


கைதாவாமை- கையொழி 


யாமை. 
கைதொடல்‌-உ[ண்‌*]ணல்‌, 
கைத்து-பொன்‌. 
கைக்கிழை - ஒருதலைக்‌ காமம்‌, 


எறெறசை, ஒலொரொசை. | 


கைக்கட்டி-விரற்சாடு. 
கைசிதர்‌-வாணியர்‌. 
கைசெய்தல்‌-ஒப்பித்தல்‌. 
கைப்பிடி-வாள்‌. 
கை-ஓளி. 
கையடை-அடைக்கலம்‌. 
கையாறு - ஓழுக்கம்‌, 
லாறு, துக்கம்‌, 
கையறல்‌-செயலின்மை. 
கையர்‌-கள்ளர்‌. 


இழுக்க 


கையரி-தேடல்‌. 


கைகாரம்‌ 


கையுரித்தொளல்‌-தேடல்‌. 
கையுை-காட்சி. 
கைம்மாறு-செய்கன்‌ றி. 
கைத்தாய்‌-செவிலித்தாய்‌. 
கைப்புடை-விரற்சாடு. 
கைப்பற்றல்‌-கலியாணம்‌. 
கைபுனை - செப்பம்‌, பூவினடுக்‌ 
கை. 
கைப்புலி-ஆனை, யாழி. 
கை[ம்‌*]மலை-ஆனை. 
கைமற்றி-நீர்‌, கடல்‌, தட்டி. 
கைவலம்‌-பிலிற்றல்‌, முத்தி. 
கைவாரம்‌-வாழ்த்து, 
கைவை-ஞொண்டு, எள்ளி[எ*]ங்‌ 
காய்‌. 
கை[ம்‌*]மீன்‌-அத்தம்‌. 
கைம்மை-கலன்‌ கரி மகளிர்‌. 
கைம்மா-ஆனை. 
கைசு-காற்பலம்‌. 
கைவினைப்பேர்‌-கைம்மியர்‌, கண்‌ 
ணாளர்‌. 
கைம்மியர்‌-கைவீனைப்பேர்‌, கண்‌ 
னணாளர்‌. 
கைசா-காற்பலம்‌. 
கைகூப்பல்‌-கும்பீடல்‌. 
முற்றும்‌. 


ககர ஓகாரம்‌ 


கோ-பசு, இராசா, இக்கு, தண்‌ | கோகனகை-இலட்சுமி, 


ணீர்‌, ஆகாசம்‌, கடல்‌, குலி ; 
சம்‌, ஈயனம்‌, எல்லாமுடை | 


கோகம்‌-சக்கரவாளப்பபுள்‌, 
திரட்சி. 


யோன்‌, பூமி, மலை, அம்பு, | கோகு-கழுதை, தோள்‌. 


தெய்வலோகம்‌, 
கோகனகம்‌-தாமரை, 


| கோகுலம்‌-கு [யில்‌], 


[ர]ங்கு, 
பல்லி, ்‌ பூ 


கோக்கு-சென்னாய்‌. 
கோசரம்‌-ஐம்புலவிடையம்‌. 
கோசலை-ஒலி, நாடு. 
கோசனை-ஜலி, பே(ர)ரொலி. 


கோசம்‌-ஆண்குறி, கோட்டை 
மதிட்கருவி, முட்டை, 
முழை, பண்டாரம்‌, பொத்‌ 
தகம்‌. 


கோூகம்‌-காமநூல்‌, பட்டாடை, 
கோசு-தெரு, வீதி. 
கோச...ம்‌-ஒப்பு. 
கோசரர்‌-வித்தியாதரர்‌. 
கோட்டி-அழகு, கோட்டை 
வாயில்‌, பாற்குங்குறி, 
கூட்டம்‌. 
கோடரம்‌-குரங்கு, மரக்கொம்பு, 
மயிர்ச்சட்டை, குதிரை, 
சோலை, மரச்செறிவு, காஞ்‌ 
சுரை. 
கோட்டகம்‌ - வாவி, .நீர்ரிலை, 
வயல்‌, காளை, குரங்கு. 
கோட்டுமா-பன்‌ றி. 
கோடவதி-யாழ்‌. 
கோடபதி-யாழ்‌. 
கோடகம்‌-குதிரை. 
கோட்டியம்‌-எரு து. 
கோட்டம்‌ - குரவமரம்‌,. சாதிக்‌ 
காய்‌, தேவாலையம்‌,... வளை 
தல்‌, “ஈர்டு,. அவ்வியம்‌, 
படப்பை, பசுக்கூட்டம்‌. 
கோட்டை-உள்ளிடம்‌. 


கோடல்‌-செங்காந்தள்‌, வெண்‌ 
காந்தன்‌, வளைதல்‌. 

கோட்டல்‌-அப்பு தல்‌. 

கோடிகம்‌-துகில்‌, பூந்தட்டு,.ஆப 
ரணங்கொள்கலம்‌. 


கோட்பறை-முல்லைப்பறை. 
கோட்டுமா-[ஆ]னை. 
கோடை-காற்று, 


மேல்காற்று, 


127 


குதிரை, 
கோட்டான்‌- 


கோடு-சங்‌[கு*], மாவின்‌ மருப்பு, 
மரத்தின்‌ பணை, முலை, 
முகடு, புனற்கரை, அலகு, 


வெண்காந்தள்‌. 


வளைவு, மலையினுச்சி, 
சிவன்கூத்து, வயல்வரம்பு, 
தக்கம்‌. 


கோ[டீ]ர[ம்‌]-மயிர்‌, சடை]. 
கோடி-இலக்கம்‌, புது [மை]. 
கோடணை-ஒலித்தல்‌, வாச்சியப்‌ 
பொதுப்பேர்‌, பே()ரொலி, 
கோடியர்‌-கூத்தர்‌. 
கோடாய்‌-செவிலித்தாய்‌, 
கோடணை-கொடுமை. 
கோட்டாலை-.துக்கம்‌ 
கோல்‌-கு திரை. 
மோணல்‌-சிக்தக்கள்‌, மாறு 
பாடு, கூன்‌, வளைதல்‌. 


கோணை - கொடுமை, அழி 
யாத்து, 

கோணி-பன்‌, றி. 

கோண்‌-கொடுமை, 

கோதை-மாலை, மாதர்‌, விற்‌ 
சாடு, சேரன்‌, மயிர்‌, 


காற்று, ஒழுங்கு, கவுதமை 
யாறு, குற்றம்‌, மயிற்பீலி. 
கோத்திரவம்‌-வரகு. 
கோ இ-கோ தும்பை. 
கோதன்னம்‌-நிலக்கூம்பு. 
கோத்தம்‌-உரியமரம்‌, கோதண்‌ 
டீம்‌, பண்டாரகம்‌, வில்லு. 
கோத்திரி-மலை, முந்திரிகைப்‌ 
கோத்திரம்‌-புடவை, 
மலை, 
கோதை-பொல்லாங்கு, தோல்‌. 
கோதை-கேரளன்‌, சேரன்‌. 
கோதா-உடும்பு. 
கோத்திரி-பூமி. 


குலம்‌, 


126 


கோபுரம்‌-கோட்டை வாசல்‌, 
கோதான. 
கோபதி-இந்திரன்‌. 
கோமாள்‌-தலைவி. 
கோமாயு-கரி. 
கோம்பி-ஒந்தி. 
கோமளம்‌-இளமை. 
கோமான்‌-மூத்தோர்‌, இராசா. 
கோமாட்டி- தலைவி. 
கோயில்‌-இராசரக்கள்‌ இல்லம்‌. 
கோவலர்‌- இடையர்‌. 
கோவாரம்‌-சந்தனம்‌. 
கோவிகாரம்‌-கற்பகதரு. 
கோவிந்தர்‌-இடையர்‌. 
கோவை - படர்பயிர்‌, முலை 
மேலணிவடம்‌, பாவிலொரு 


விகற்பம்‌, ஒழுங்கு. 

கோவிந்தன்‌-மாயன்‌, இடை 
யன்‌. 

கோல்‌-இறைமுறை நடத்தல்‌, 
யாழ்‌ நரம்பு, நிறை, துலா, 
அகிலிகை, இலந்தை, அஞ்‌ 
சனமெழுதுகோல்‌, குதி 
ரைச்சம்மட்டி, துலா 
விராசி, அம்பு, மரத்தின்‌ 
கோடு, 

கோலி-மயில்‌. 

கோலாகலம்‌ - ஆரவாரம்‌, 
பேோ)ரொலி, 

கோலம்‌- -குரங்கு, பன்றி அழகு, 
£ீ[ர்‌], கொழுந்து, [ப] ராக்கு, 
ல்‌ முசு; இ[ல]ச்தை, 


கக 


கோரகம்‌- 

கோரம்‌-குதிரை, கொடுமை, 
விரைவு, வட்டில்‌, அச்சம்‌, 
உட்டிணம்‌, குறிப்பு. 


கோரை-டிடேச்சு. 
கோரகை-குயில்‌, குணம்‌. 
கோரசம்‌-சிவற்குருவி. 
கோழம்பர்‌-கழாயர்‌. 
கோழீ-சங்கு, ஆனை, உறையூர்‌, 
கம்புள்‌, பூவாமற்‌ காய்க்கு 
மரம்‌, குக்குடம்‌. 
கோழிக்கொடியோன்‌-சாத்தா. 
கோழிவேந்தன்‌-சோழன்‌. 
கோழுதி-கோ தல்‌. 
கோழை-செடமா, அச்சம்‌. 
கோழ்‌-கொழு[மை*]. 
கோள்‌-குணம்‌, கோட்பாடு, 
கோள்‌, இடையூறு, கொலை, 
ஒன்பான்காள்‌, அலர்கதிர்‌, 
முதலாவமரர்‌, வலி, தீது, 
நிமித்தம்‌. 
கோளி-ஆடு, ஆலமரம்‌, பகல்‌, 
அசோகு, உபகாரம்‌, 
கொழுஞ்சி, அத்திமரம்‌, 
பூவாது காய்க்கும்‌ மரம்‌, 
கோளன்‌-கன்னியிற்பெற்ற, 
பிள்ளை. 
கோளகம்‌-கண்கொத்திப்‌ 
பாம்பு, மிளகு. 
கோளரி-சிங்கம்‌. 
கோளிகை-ஃநாய்‌. 
கோளகை-வ[ட்‌ட[ம்‌]. 
கோளல்‌-துள்த்‌........ 
கோறல்‌-கொல்லுதல்‌. 
கோற்றி-காடு, 
கோற்புழு-உலண்டு. 
கோற்கொடி-இலந்தைமரம்‌, 
கோற்றேன்‌-தேன்‌*௯டு. 
கோன்‌-மிகுதி, இராசா, 
காலம்‌. 


கோகாரம்‌ முற்றும்‌ 


ச்கர ஆகாரம்‌ 


சா[வு]-பேய்‌. 
சாகாடு-வண்டி, உரோஃணி, 
சாடு. : 
சாக்க-கண்‌, க... 
சாக்கியர்‌-புத்தர்‌. 
சாக்கியன்‌-புத்தக்கடவுள்‌. 
சாகடம்‌-குருவி. 
சாகரம்‌-கடல்‌. 
சாகம்‌-தழை, தேக்கு, வெள்‌ 
ளாட்டேறு, சாகினி, ஆடு, 
வண்டு, தேனி. 
சாக்கை-மந்திரி, தலைவன்‌. 
சாகாமிருகம்‌-குரங்கு. 
சாகினி-சிறுகீரை, சேம்பு, திரு, 
வேய்‌. 
சாகை-வேதம்‌, கொப்பு. 
சாகேதம்‌-அயோத்தி ஈகர்‌, 
சாகளம்‌-ஆடு. 
சாடி-கும்பராசி, 
பிடவை. 
சாடு-சகடம்‌, காற்றோடு, 
சாடுகம்‌, வண்டி. 
சாட்டுவல்லம்‌-பசும்புல்‌. 
சாட்டியம்‌-வஞ்சம்‌. 
சாங்கம்‌-பக்குவா கும்‌. 
சாசுவதம்‌-அழிவற்ற து. 
சாணம்‌-பொன்‌, இரும்பு. 
சாணீ-ஈாய்‌, சாணா[க*]ம்‌, நீறு. 
சாணு-முழந்தாள்‌. 
சாண்‌-கொம்பிலா விலங்கு. 
சாதகம்‌-தமிழ்‌, பொன்னின்‌ 
சாதி, நாளோலை, பூதம்‌, 
சன[ன*]ம்‌, வானம்பாடிப்‌ 
புள்‌. 
சாதல்‌-ஓத்தல்‌, பொய்‌, கழிதல்‌, 
இறத்தல்‌, மிகுதல்‌, கடத்‌ 
தல்‌, இப, 
it 


மண்கலம்‌, 


। சாதகப்புள்‌-வானம்பாடி. 
சாதவேதா-அங்கி, 
சாதிப்பாய்‌-பிரம்பீன்பாய்‌. 
சாத்திவிதம்‌ - மூங்கில்‌, ஞாலம்‌, 
தவம்‌, ல்லருள்‌, மோனம்‌, 
ஐம்புலனடக்கல்‌. 
சாதி-கள்ளு, தேக்கமரம்‌, சிறு 
செண்பகம்‌, பிரம்பு, குலம்‌, 
தரு, மரப்பொதுப்பேர்‌. 
சாத்‌ துதல்‌-அப்பல்‌. 
சாதவாகனன்‌-சாத்தா. 
சாதவம்‌-குழி, காவ[ல்‌]. 
சாத்தூலம்‌-புலி. 
சாத்தன்‌-புத்தன்‌, 
சாத்தா. 
சாதரூபம்‌-பொன்‌. 
சாதனம்‌-படைக்கலம்‌, 
யாளம்‌, ஓலை. 
சாத[னை]-பொய்‌. 
சாதம்‌-காற்று, பூதம்‌, ஃாதி. 
சாத்தியம்‌- அணைக்காரணம்‌. 
சாதாரி-செவ்வழியாழ்த்‌ திறம்‌. 
சதுரங்கம்‌-ஆனை, புரவி, தேர்‌, 
காலாள்‌. 
சாது - நற்குணவான்‌, 
கடவுள்‌. 
சா[க்த]ாற்றி-பீலி, ஆலவட்டம்‌, 
சாந்தம்‌ - சந்தனம்‌, பொறுதி, 
ரிதம்‌... 
சாந்தை-பூமி. 
சாந்தன்‌-குணவான்‌, அருகன்‌, 
பத்தன்‌. 
சாந்து-சந்துனம்‌. 
சாபம்‌-வில்லு, சபித்தல்‌, வரை 
யாடு, தனுராசி. 
சாபி-குடம்‌, பிடவை, தா மி. 
சாபறைஃநெய்தல்‌ நிலப்பறை. 
சாம்பை-புற்பாய்‌, 


அருகன்‌, 


அடை 


புத்தக்‌ 


130 


சாம்பல்‌-சாதல்‌, கூம்புதல்‌, 
பழம்யூ, சுடலை, ஓழுங்கு. 

சாமம்‌-பகல்‌, மூன்றாம்‌ வேதம்‌, 
பச்சை நிறம்‌. 

சாம்பவி-பாறுவ தி. 

சாமி -' தலைவி, எல்லா முடை 

- யோன்‌, புத்தக்கடவுள்‌, 
பொன்‌. 

'சாமீரகம்‌-பொன்‌ , 

சாமநதா- 

சாம்பூதம்‌-பொன்‌. 

'சாமளம்‌-பச்சைகிறம்‌. 

சாமுண்டி-பத்திரகாளி. 

சாமோற்பவம்‌-ஆனை [மதம்‌]. 


சாயன தம்‌-ஓந்தி. 
சாயனம்‌-கள்ளூ. 
சாயகம்‌-அம்பு. 
சாயபம்‌-சாய்கோரை. 
சாயபு-மென்மை. 
சாய்ப்பு- மாட்சிமை, தாழ்வு. 
சாய்கோரை-சாயபம்‌. 
சாய்கை.மரத்தின்‌ கொம்பு, 
வேதம்‌, நிழல்‌. 
சாயல்‌-ஓசை, ஒப்பு, நுண்மை, 
மென்மை, மேம்பாடு... ... 
சாயவேளா-கொல்லி, இராகம்‌, 
வரி, இராகம்‌. 
சாய்மரை-கவரிமா. 
சாரி-சூதாடு கருவி. 
சாரங்கம்‌-மான்‌, வண்டு, 
கப்புள்‌. 
சாரதம்‌-பூதகணம்‌. 
சாரணர்‌-வேதியர்‌, ஒற்றர்‌. 
சார்வு- ஒற்றாள்‌, இடம்‌, வேட்‌ 
கைப்‌ பெருக்கம்‌. 
சரர்‌-... டைய பலகைப்பா. 
சார்ந்தவர்‌-உற்றார்‌. 
சாரசனம்‌ - நாங்கணவாய்ப்புள்‌. 
சாரிகை- .நாங்கண வா ய்ப்புள்‌, 
- மண்டிலம்‌, சூறைக்காற்று, 
சுங்கம்‌. 


சாத 


சாரல்‌-மலைப்பக்கம்‌, மலை, அணு 
குதல்‌, மருதயாழ்த்திறத்‌ 
தோர்‌. 
சாரம்‌-இனிமை, தழிஞ்சியென்‌ 
னப்பட்டதழி, பட்சி. 
சார்விடம்‌-உறைவிடம்‌. 
சாரங்கம்‌-வில்லு. 
சாரமேயன்‌-நாய்‌. 
சாரவம்‌ - அரலெனு மண்கலம்‌, 
சலாகை, 
சாரசம்‌-வெள்ளை நாரை. 
சார்வாரம்‌-கச்சின்‌ கடைத்தலை, 
சாரி-ஒழுக்கம்‌. 
சார்தல்‌-அணுகுதல்‌. 
சார்ச்சி-சார்பு. 
சார்பில்லோர்‌-முனிவர்‌, சத்துரு. 
சாரதி-கற்றோர்‌, தேர்ப்பாகன்‌. 
சாருகன்றான்‌ - கொலைசெய்‌ 


வோன்‌, 
சாரியர்‌-சிற்பர்‌, 
சாரு - கிளி. 
சாரித்திரம்‌-ஓழுக்கம்‌. 
சாலகை-பூமொட்டு. 
சாலம்‌-மிகுதி, கயிற்றுவலை, 
கைச்சால்‌, சவை. 
மராமரம்‌, கடம்பமரம்‌, ' 
விலங்கின்க. 


சாலீ-கள்ளூ, சென்னெல்‌, ௮௫ 
வதி, கவசம்‌, அருந்ததி, 
சாலன்‌-கள்ளுவாணகன்‌. 
சாலகடங்கடர்‌-அசுரர்‌. 
சாலதம்‌ - பூமோட்டு, சாளர 
வாசல்‌. 
சாலேகம்‌- சாளரவாசல்‌, 
களபம்‌. 
சாலேயம்‌ - சென்னேனல்‌ 
விளைதலம்‌. 
சாலை - குதிரைப்பக்தி, அறப்‌ 
- புறம்‌, அறச்சாலை. 


சால-நெடும்போது, ஒழுங்கு. 
சாலினி-தேவராட்டி. 
சாவகன்‌-சனி. 
சாவகர்‌-சமணர்‌. 
சாவித்திரி-வாயேச்சுரி. 
சாவகன்‌ குறிஞ்சி-இராகம்‌. 
சாழல்‌-கூத்து, விளையாட்டு. 
சாழை-காடி. 
சாளரம்‌-சாலகவாசல்‌, 
சாறடை-திரிபுரிப்பூடு. 


| சாறு-விழவு, 


381 
கள்ளூ,. குலை, 
கர......வரணம்‌. 
சான்‌ மலி-இலவு. 
சான்று-ஈடு. 
சான்றோர்‌-பெரியோர்‌. 
சான்றோன்‌-ஆதித்தன்‌. 
சானு-மலைப்‌[பக்கம்‌*], 
முழங்கால்‌. 
சானுவி-கங்கை. 
சானவர்‌-குறிஞ்சி நிலமக்கள்‌. 


சாகாரம்‌ முற்றும்‌ 


சகர ஈகாரம்‌ 


சிக்குரு-வடகிலைக்க றி. 

சக்‌இரம்‌-விரைவு. 

2கரம்‌-ஙித்திரை, மேகம்‌, கரகம்‌, 
துவலை, தலை, கவரி, மழை. 

௪இ-இலட்சமி. 

சச்ச-இகட்சி. 

சீகாமரம்‌-இராகம்‌. 

சீபதி - நாராயணன்‌, புத்தக்‌ 
கடவுள்‌. 

சிகரன்‌- 

ஒக்கம்‌-வெள்ளி, செம்பு, இரும்‌ 
புப்போது, தலைக்கவசம்‌. 

இதளம்‌-குளிர்ச்சி. 

இத்தை - கீண்மக்கள்‌, குண 
மிலாமை. 

ஒதம்‌-இலவிசம்‌, மேகம்‌, 
குளிர்ச்சி, குணமின்மை, 
தண்ணீர்‌, வெள்ளை. 

சிகேவி-இலட்சுமி. 

சிச்சி.இ[கட்ிபு. 

சதை - உழுபடைச்சால்‌, 
மன்தேவி. 


இரா 


சிப்பு-கொத்து, கதவிற்றாள்‌, 
மயிர்‌ வார்தல்‌. 
சிமன்‌-ராரரயணன்‌, பாட்டன்‌. 
சிமான்‌-ராராயணன்‌, புத்தன்‌. 
சமூதம்‌-மேகம்‌. 
சிமங்கிலி-ராவிதன்‌. 
தீயம்‌-சிங்கம்‌, சிங்கராசி. 
சரணம்‌-குணமின்மை. 
சீரம்‌-மரவுரி, கலப்பை. 
சிர்‌-£ர்த்தி, ப...... ங்கல்‌, ஒசை, 
பாரம்‌, ஓல்லுதல்‌, சொன்‌: 
மாலை, அழகு, காத்தண்டு,, 
ஒண்புகம்‌, செல்வம்‌. 
சீர்மை-ஈன்மை, தாளவோசை. 
சீர்ப்பு-நீட்டிப்பு. 
சீர்சால்‌-கோட்டை. 
சீர்த்‌ இ-புகழ்‌, மிகுபுகழ்‌. 
சிருள்‌-வெள்ளி, செம்பு, ஈயம்‌; 
பித்தனையின்‌ பொ அப்பேர்‌. 
சர்மை-செறிவு. . 
ஒரிடம்‌-வாடைமரம்‌. 
சரணம்‌-குணமிலாமை. 


132 


சீரிசைவி- 

சீரை-மரவுரி. 

சீரில்‌-குற்றம்‌. 

சீருளீயம்‌-செம்பு. 

சீலம்‌-தழுக்கம்‌, தருமம்‌, 
உணர்வு, குணம்‌, 
தடித்தல்‌. 

சீவற்சம்‌-இருமறு. 

சீவவன்‌ - லஉதரம்‌, விந்து, 
பூதம்‌, தண்ணீர்‌, 
ஆற்மா, வியாழம்‌. 


ன 


பு 


சிவனி-தண்ணீர்‌, உயிர்தரு 
மருந்து, பாலைமரம்‌, வழி, 
ஓசை. 
ஒவகர்‌-புத்தர்‌. 
சவையர்‌-கூத்தர்‌. 
ிவை-நாடகம்‌. 
சிவந்தி-பாலைமரம்‌. 
சீவர்‌-மடையர்‌. 
றல்‌ - கோபம்‌, 
கோறல்‌, 


பெருத்த 


| சற்றம்‌-சினம்‌. 
| சீறார்‌-குறிஞ்சி நிலத்தூர்‌. 


சிறு-காற்று, சினம்‌, 


கோரம்‌ முற்றும்‌, 


சகர ஊதாரம்‌ 


குகை-ஆனை. 
சூகரம்‌-பன்‌ றி. 
சூகம்‌-பெரும்பாம்பு. 
குசுகண்‌-முலைக்கண்‌. 
சூச-ஊ). 

குடிகை-திரீடம்‌. 
சூடி-கோங்கமரம்‌. 
சூட[க]ம்‌-கைவளை. 
குட்டுமாலை-நுதலணிமாலை. 
குட்‌சி-உசரம்‌, உபாயம்‌. 
சூடு-நெற்கூடு, 
சூதல்‌-கொண்டல்‌. 
சூதர்‌-தேர்ப்பாகர்‌, புகழ்வோர்‌, 


பாணர்‌. 
சூதன்‌-பிரமா, தேர்ப்பாகன்‌, 
குதையுடையவன்‌. 


சூத்திரன்‌ - த[ச்‌]சன்‌, காலாஞ்‌ 
சாதி. 


கு.து-தாமரை, புத்தி, 


சூத்திரர்‌-வெள்ளாளர்‌. 

சூகரா-அதரா, 

சூதகம்‌ - பிறவி, ஆருசம்‌, 
தோகைமார்‌ துயரப்‌ 
பூப்பு. 

கூத்திரம்‌-நூ [ல்‌]. 

சூத்திரி-தனு, சாத்திரத்‌ 
தொழில்‌, குதிரைச்‌ குத்‌ 
தரி. 

சூரல்‌-பிரம்பு. 


சூரன்‌-மூஞ்சூறு, ஆதித்தன்‌, 
வீரவான்‌, தீ, நாய்‌, 


சூரர்‌-வீரர்‌. 

குரணம்‌-கருணைப்பூடு. 

சூர்‌-தெய்வம்‌, வஞ்சரோய்‌, 
துன்பம்‌, அஞ்சாமை, 


அச்சம்‌, தெய்வப்பெண்‌. 
குர்ப்பகை-கந்தன்‌. 
சூர்மகள்‌-யோகினி, 


கூர்த்தல்‌-சுழலல்‌. 

சூர்‌... த-சூறப.ற்மாகோக்கம்‌. 

சூர்தடிக்தான்‌-சுப்பிரமணியன்‌. 

சூரியன்‌- ஆதித்தன்‌, சோழன்‌. 

சூரிகை-உச்சிட்டம்‌. 

சூரி - கரதணங்காகியவடுகி, 
பத்திரகாளி. 

சூரு-புலவோர்‌. 

சூரையர்‌-ஊன்விலைஞர்‌. 

சூலோருத்திரன்‌-சிவன்‌. 


குலை-ஒர்மரம்‌. 

குலி-சிவன்‌, பத்திரகாளி, 
அற்கை. 

சூல்‌-சினை, 

சூலல்‌-அறுத்தல்‌. 

சூழ்ச்சி-விசாரம்‌. 

சூழ்வோர்‌-அமைச்சர்‌. 


கு[ழ்‌*]தல்‌-ரினைத்தல்‌, தல்‌, 
சடைக்கூடை, வளைத்தல்‌. 


133 


i சூழாமை-தெரியாமை. 


சூழி- ஆனையின்‌ முகபடாம்‌, 
வாவி, நீர்ரிலை, உச்சி, 
மேற்போர்வை, மி[டா]. 
குளுகைஃகள்ளு. 
சூழல்‌-இடம்‌, விசாரம்‌. 
சூழ்போதல்‌-வரைதல்‌. 
ரூள்‌-சத்தியம்‌, ஏவல்‌, 
பாடு, சிலாஞ்சனை, 
சினம்‌. 
குளை-பொதுமகளிர்‌. 
குளி-உச்சி. 
சூளிகை-ஆனைக்கண்டம்‌. 
சூறைவளி-சுழல்கா ற்று. 
குறை-புருவம்‌, சுற்றுதல்‌, சுழல்‌ 
காற்று. 
குற்பம்‌-சுழகு. 
சூன்‌ றல்‌-சூழ்தல்‌. 
சூனன்‌-மான்‌. 


மெய்ப்‌ 
வஞ்‌ 


சூகாரம்‌ முற்றும்‌, 


சகர ஏகாரம்‌ 


சேகரம்‌-தலை, திர . ...ச்சி, மணி 
முடி, பூவின்‌ [தாது]. 

சேகந்து-அசோகு, 

சேக்கை-துயிலிடம்‌, முலை, கற்‌ 
கடகம்‌. 

சேகு-மரத்தின்‌ வயிரம்‌, 


சேடி - விஞ்சையரிடம்‌, தோழி, | 


வளரொளி, ஆயர்வீதி, 

சேட்டை-மூதேவி, விசாகநாள்‌, 
கேட்டைகாள்‌, முன்பிற்‌ 
தாள்‌, சுழகு. 

சேடம்‌-எச்சி. 

சேடர்‌-வேலை செய்வோர்‌. 


. 


சேடன்‌ - இளமையுடையோன்‌ 
அனந்தன்‌, பாங்கன்‌. 

சேட்டன்‌-தமையன்‌. 

சேடியர்‌-வேலை செய்வோர்‌, 
விஞ்சையர்‌. 

சேடு - இளமை, பெருமை, 
ஈன்‌(ம்‌)மை, திரட்சி, 
அழகு. 

சேண்‌-உயர்ச்‌சி, நீளம்‌, தூரம்‌, 
அகலம்‌. 

சேணி-விஞ்சையருலகம்‌, ஏணி. 

சேதகம்‌-சேறு, சென்னீர்‌. 

சேதனன்‌-ஆற்மா. 


134 


சேதனம்‌-அறிவு. 
சேதாம்பல்‌ -குமுதம்‌, செங்‌ 
கு[மு*]தம்‌. 
சேத்தல்‌-வெப்பு. 
சேத்து-கருத்து. 
சேதிமம்‌-கோயில்‌, 
சேதியம்‌-தேவராலையம்‌. 
சேது-யிரை, செய்யப்பட்ட 
புனற்கரை, சிவப்பு நிறம்‌. 
சேதாரம்‌-மாமரம்‌. 
சேதித்தல்‌-அ[று]த்தல்‌. 
சேர்தன்‌-சுப்பிறமணியன்‌. 
சேந்தனம்‌-தேர்‌. 
சேப்பு-சிவப்பு, மிகவுஞ்சிவச்‌ 
தன. 
சேமரம்‌-அழிஞ்சில்‌, ஆண்மரம்‌. 
சேமாப்பு-அகமகிழ்ச்சி, 
சேமம்‌-காவல்‌, இன்பம்‌, இரவு, 
பொன்‌. 
சேய்‌-செவ்வேள்‌, 
புத்திரன்‌, இளமை, 
சிவப்பு, அழிஞ்சில்‌. 
சேய்த்து- தூரம்‌. 
சேயர்‌-சத்துருக்கள்‌. 
சேயரப்பு-இறுமாப்பு. 
சேர்வு-வீடு, மருதநிலத்தூர்‌, 
பொருந்தல்‌. 
சேர்விடம்‌-அயீலிடம்‌. 
சேர்த்தல்‌-அமைத்தல்‌. 


சேரலல்‌-நீக்குதல்‌. 

சேரி-ஊர்‌, 

சேர்தல்‌-கூடல்‌, உவமை. 

சேர்ந்த[ா*] ற்கொல்லி-அக்கினி. 

சேரை-சாரைப்பாம்பு. 

சேல்‌-மச்சம்‌, ஒழுக்கம்‌, மேகம்‌. 

சேலேகம்‌-சா திலிங்கம்‌, சிந்து 
ரம்‌. 

சேலை-௮சோகு, பிடவை, 
காவல்‌, சேறு. 

சேவல்‌-கோழி, புலி கோழி அன்‌ 


னத்தினாண்பால்‌, மயிலெ 

மாலல்லாப்புள்ளுக்களி 

னாண்பால்‌. 
சேவகம்‌-ஆனைப்பந்தி, வீரம்‌, 


ஆனை அ[மிலி]டம்‌. 
சேவ[ல்‌]-காவல்‌. 
சேவலங்கொடியோன்‌ - அறு 
முகன்‌. 
சேவி-தாழ்தல்‌. 
சேவீடம்‌- துயிலிடம்‌. 
சேவு-மிருகத்தாண்பால்‌. 
சேறல்‌-எகுதல்‌, வேதனை, நடத்‌ 
தல்‌, 
சேறு.-ச்கஇ, கும்பி, சாரம்‌, தித்‌ 
திப்பு, கள்ளு, திருநாள்‌. 
சேற்றை-மீனுளொருசா தி. 
சேனம்‌-பருந்து. 
சேனை-திரள்‌, படை, கிழங்கு. 


சேகாரம்‌ முற்றும்‌ 


சகர ஐகாரம்‌ 


சைச்சை-கலம்பகம்‌. 
சைஞ்சலம்‌-கோபம்‌. 
சையம்‌-மலை, கல்லு. 
சைவசாகி-அருச்சுனன்‌.. 


சைவலம்‌-பாசி, சொற்கம்‌, 


அகி. 
சைதன்னியம்‌-அறிவு. 
சைவர்‌-சிவசமயத்தோர்‌. 


சைகாரம்‌ முற்றும்‌. 


சகர ஓகாரம்‌ 


சோ-அரண்‌. 
சோகன்‌-காமன்‌ . 
சோகம்‌-குரங்கு, ' மயக்கம்‌, 
திரள்வடிவு, ஐட்டகம்‌. 
சோக-பலசறை. 
சோகு-பேய்‌. 
சோங்கு-மரக்கலம்‌, குருகு. 
சோசறு-இழிந்தோர்சொல்லும்‌ 
வாய்ப்பாடு. 
சோடல்‌-பிடவை.. 
சோ டசம்‌-பதினா[று]. 
சோணம்‌-சிவப்பு நிறம்‌. 
சோணிதம்‌-இரத்தம்‌. 
சோத்து-தொழுதல்‌. 
சோதி-ஓளி, ஈக்கெத்‌ திரம்‌, 
அங்கி, சிவன்‌, ஆதித்தன்‌, 
இருராள்‌, புத்தக்கடவுள்‌. 
சோதிர்தளி-தேவாலையம்‌. 
சோபுலிகை-உடம்பு. 


சோபா[னம்‌-தாழ்வாரம்‌, 
கற்படிவு. 
சோபம்‌-சோம்பு. 
சோம்பு-ம... -- 
சோமன்‌-சந்திரன்‌, 
மாசு. 
சோமம்‌-கள்ளு. 
சோரர்‌-கள்ளர்‌, சத்துரு. 
சோரம்‌-ஆட்டுக்குட்டி. 
சோர்பு-மறப்பு, கள்ளர்‌, மீட்சி. 
சோரி-உதிரம்‌. 
சோலை-மரப்பொறு, 
வனம்‌. 
சோவு-ஒரு குறிப்பு. திரட்சி, 
சோளம்‌-இறுங்கு. 
சோறு-பரணிரகாள்‌, 
சோல்‌ நி-சோறு. 
சோனை-மழை, திருவோணம்‌, 


ஓலி, பற்‌ 


நந்து 


அடிசில்‌. 


மாறுமமை. 


சோகாரம்‌ முற்றும்‌. 


ஞகர ஆகாரம்‌ 
ஞானம்‌-அறிவு, பனுவல்‌, | ஞாழல்‌-ஓர்மரம்‌, சோம்பு. 
- உணர்வு. ஞாயில்‌ - கோட்டைமதி 


ஞானபாகை-வேதம்‌, வேதத்‌ 
தன்‌ பொருள்‌, வேதவார 
ணம்‌. 

ஞானன்‌-பிரம்மா. 

ஞான்றே-இடைச்சொல்‌. 

ஞானமூர்த்தி-வா யேச்சு ரி, 
சிவன்‌... 

ஞாயி.று-ஆதித்தன்‌ 

ஞாளி-நாய்‌, கள்ளு. 

ஞால- 


அறுப்பு. 
ஞாங்கர்‌-பக்கம்‌, முன்பு, உய 
ரம்‌, வேல்‌, மேல்‌. 
ஞாட்பு-யுத்தம்‌, பூமாலை, கூட்‌ 
டம்‌, பாரம்‌. 
ஞாபகம்‌ - உதாரணப்‌. பொரு 
ணடை, நினைவு. 
। ஞாளியூர்‌ இ-வயிரவன்‌ . 
! ஞாதியா-தங்குடிச்கூற்றம்‌. 
ஞா. -புதன்‌. 


ஞாகாரம்‌ முற்றும்‌ 


தகர ஆகாரம்‌ 


குர | 
தாக்கு-புலி, உயித்தம்‌. 
தாங்குதல்‌-இலட்சித்‌ தல்‌. 
தாசு-சூது, எருமை, அடிமை, 
பாணி. 
தாக்கல்‌-எதிர்தல்‌. 
தாடி-மேல்வாய்‌, 
கொடி. 
தாட்‌சி-பணிவு. 
தாடிமம்‌-தாதுமா தளை. 
தாடகம்‌-காதணி, தோடு, 
தாந்திரை-கடல்‌. 
தாணி-ஆபரணம்‌. 
தாண்டல்‌-கடத்தல்‌. 
தாண்டவம்‌-கூத்து. 
தாணு-தூண்‌, தெய்வம்‌, குச்சி, 
சிவன்‌, குற்றி, மலை, நிலை 
பேறு. 
தாதக-ஆத்தி மரம்‌. 
தாத்திரி-பூமி. 
தாதை-தகப்பன்‌. 
தாதி-அம்மை, மாதளை, செவி 
லித்தாய்‌. 
தாதை-தாதை, மூதாதை, 
தாது-பஞ்சலோகம்‌, பஞ்சவிர்‌ 
திரியம்‌, மணம்‌, புழுதி, 
பொன்னாதி யேழு, காவிக்‌ 
கல்லு, மெய்யுறுமிரத 
மாதி, யேழு. 
தாதிமம்‌-தாதுமாதளை. 
தாதா-பீரமா. 
தா-பகை, கேடு, வலி. 


மரத்தின்‌ ! 


தாபித்தல்‌-நிலைப்படச்செய்தல்‌. 

தாபரம்‌-தேகம்‌, மலை, பூமி, ! 
மரப்பொது. 

தாபதர்‌-முனிவர்‌, பிராமணர்‌. 


| 


தரபம்‌-கவலை, உட்டணம்‌,காடு. 


| தாபதம்‌-முனிவர்வாசமாயிருக்‌ 


குந்தலம்‌. 
தாமம்‌-மாலை, இடவகை,ஆசை, 
மருதநிலத்தூர்‌, பிறகாசம்‌, 
பூ, ஆனை, கயிறு, பொரு 
களம்‌, மணிக்கோவை. 
தாம்பூலி-வெற்றிலை. 
தாமரை-புலி, கமலம்‌. 
தாம்பிரம்‌-செம்பு, தாமரை 
யா[ம்‌*]. 
தாம்பு-கயிறு, தாமணி. 
தாமதகுணமாவது- நிழ 
பேருண்டி, மடி, வஞ்சனை, 
காமம்‌, நீதி, கேடு, உறக்‌ 
கம்‌, சலம்‌. 
தாமணீ-பசுக்கட்ட ப்பட்ட 
கயிறு. 
தாயம்‌-உரிமை, தங்குடி.த்தமர்‌. 
தாயத்தார்‌-தங்குடிச்‌ சுற்றம்‌. 
தாய்‌-மாதா. 
காரகை-நக்கெத்திரம்‌. 


தாரணி-பூமி. 

தாரி-வழி. 

தாரம்‌-வெள்ளி, எள்ளு. ஒரு 
நரம்பு, அரும்பண்டம்‌, 


வல்விசை, எழுவகை ஓசை 
யிலொருவிகற்பம்‌, தலைவி, 
மேகம்‌. 

தாரைஃவழி, கண்‌, வாச்சியம்‌, 
இமைத்தல்‌, கண்ணின்‌ 
மணி,நாக்குமணரி, விரைவு, 
உடு, நேரோட்டம்‌, மழை, 
மழைத்துளி. 

தார்‌ - மாலை, கொடிப்படை, 
மாவிட்டுணுக்கணியும்‌ 
கிண்கிணி மாலை, ஆண்‌ 
மயிர்‌, மலர்‌, ஒழுக்கம்‌. 


தாராதாரம்‌-மேகம்‌. 

தாருகற்காய்ந்தோள்‌ - பத்திர 
காளி. 

தாரு-மரப்‌ பொதுப்பேர்‌, மரக்‌ 
கொப்பு. 

தாருணம்‌-அச்சம்‌. 

தாலு-நாக்கு. 

தாலம்‌-பனை, தரை, 
உண்கலம்‌, 
கூந்தற்பனை. 

தாலவட்டம்‌-ஆனைவால்‌. 

தாவுதல்‌-தழுவுதல்‌, தாண்டல்‌, 
சேறல்‌. 

தாவே-வலி, வருத்தம்‌, இடை 
யீடு. 


நாக்கு, 
ஆலவட்டம்‌, 


தாவம்‌-தகைப்பு, காடு. 

தாவளம்‌-மருதரிலத்தூர்‌, 
தாங்கல்‌. 

தாழ்பெய்‌-வாச்சியப்‌ பொதுப்‌ 
பேர்‌, தாழ்தல்‌. 

தாழ்தல்‌-வீருப்பம்‌, தொழுதல்‌, 
வேட்கைப்‌ பெருக்கம்‌, 
இழைஞ்சல்‌. 

தாழ்வாரம்‌ - வீட்டிற்சோபா 
னம்‌. 


187 


தாழ்வு-பள்ளம்‌, எளுமை. 
தாழி - கடல்‌, பரணிநாள்‌, 
பாண்டம்‌. 
தாமை-தெங்கு, சைதை. 
தாழ்‌- தூபையென்ப து. 
தாள்‌ - தால்‌, தாப்பாள்‌, 
முயற்சி, பெய்‌. 
தாளாண்மை-முயற்சி. 
தாளி-பனை, மஞ்சிகப்பூடு. 
தாறு - கொத்து, இருப்புமுள்‌, 
அளவு,  விற்குதை, 
கள்ளு. 
தானவர்‌-அசுரர்‌. 
தானவன்‌-ஆதித்தன்‌, சந்திரன்‌, 


அசுரன்‌. 

தானம்‌ - ஆனைமதம்‌, தெய்வ 
லோகம்‌, இடம்‌, உறை 
வீடம்‌, கொடை, நீராட்டு, 
வ[லி]. 

தானை - பொருபடை, ஆயுதப்‌ 
பொது, சு. 

தான்‌ - ஒருமை, எல்லாமுடை 
யோன்‌. 


தாகாரம்‌ முற்றும்‌ 


த்கர 
இ-அக்கினி,தித்திப்பு, ஈரகம்‌. 
தக்குணர்‌-நீசர்‌. 
தீங்கு-பொல்லாங்கு. 
தசி-வட இசை. 
தீட்டல்‌-எழுதல்‌. 


இண்டி-படகமெனும்வாச்சியம்‌, 
தீண்டல்‌-தொடுதல்‌. 


19 


ஈ்காரம்‌ 


| இத்தம்‌-விழா, நீர்‌, தித்திப்பு. 
தீத்திரள்‌-ஊழித்தீ. 
தித்தர்‌-தேவர்கள்‌. 
தத்தன்‌ - தேவன்‌, 
கடவுள்‌, ஆசான்‌. 
இபம்‌-விளக்கு, சோதிகாள்‌. 
இபற்றர்‌-௮மணர்‌, 


புத்தக்‌ 


158 


தீபவதி-ஆறு. 

'தபவராடி-இராகம்‌. 

தீமதலை-கோழி. 

தீம்பர்‌-கண்மக்கள்‌ . 

தியளி-கா [ய்‌] 

தீயோர்‌-கீண்மக்கள்‌. 

தீர்க்கம்‌-நிச்சயம்‌, வலி, புனற்‌ 
கரை. 

தீரர்‌-விரர்‌. 

"தீர்வை-€ரி. 


தீர்த்திகை-ஆ.று. 


தீர்தல்‌-அந்தம்‌, விற்பொருட்டு, 
நீளம்‌, நடக்கிறது. 

இர்த்தல்‌- துணிதல்‌, போதல்‌. 

தவேள்வீ-கைப்பற்றல்‌. 

இவிகை-விளக்கு. 

தீவீரம்‌-ஆ தித்தகிரணம்‌, 
பெருத்தகோபம்‌. 

தவிளீ-மரத்தின்‌ காய்‌. 

இமை-இனிமை, தீவினை. 

தீறல்‌-எழுதல்‌. 

தீனம்‌-இடி. 

இனர்‌-இரப்போர்‌. 


காரம்‌ முற்றும்‌ 


தகர ஊகாரம்‌ 


தூ-பற்றுக்கோடு, பகை. 

தூக்கம்‌-செவி, குருவி. 

. தூக்கு-கதவு, ஆசாரி, பாட்டு, 
கூத்து, ஆராய்தல்‌, உறி, 
உவமை, ஓருதுலா, நிறை. 


அங்கு-உசரம்‌. 

அங்கல்‌ - ஆனை, சோம்பு, 
கூத்து, தாழ்வு, அயில்‌, 
நிரம்பாநித்திரை. 

தூ- 

அூசர்‌- வண்ணார்‌. 

அூசி-திரள்படை, கொடிப்‌ 


படை, புழுதி, குதிரை. 
அரசு-பீடவை, படைவருப்பு, 
பகட்டினிற்புரசை, 
சித்திரைநாள்‌. 
அண்‌-ஆற்பதம்‌, தம்பம்‌. 
தூண்டல்‌ - செலுத்தல்‌, எறி 
தல்‌. 
தூணி-வில்‌, அம்பறாத்தூணி. 
அதை-கலசம்‌, ்‌ 


தூதாளி-கூவிளைமரம்‌. 
தூதர்‌-உத்தமமான பண்புற்று 
ரைப்பவர்‌. 
தூதுணம்‌-புறவு. 
தூதுணம்‌-புறவுப்பக்கி. 
ததுவன்‌-புதன்‌. 
தூத்தண்டம்‌-ஊற்றம்‌. 
கதூபம்‌-புகை. 
அம்பு-புனிதம்‌. 
அம்பு-உட்டுளைவடிவு, மூங்கில்‌, 
அரியகெறி, மரக்கால்‌. 
தூமம்‌-அக்கினி, புகை. 
தூமானம்‌- மாலையள்‌, சாந்து 
களிருக்கப்பட்ட கோல 
வீகற்பமான கொள்கலம்‌. 
தூயமம்‌ - ஈல்லாடை, வாச்சி 
யம்‌. 
தூய்து-புனிதம்‌. 
தூயவன்‌-மால்‌. 
அய்மைஃ-புனிதம்‌, வாய்மை. 
அயதன்மை-கூதகம்‌. 


அாக்காயம்‌-பாக்கு. 
ஆரயதாக்கல்‌-சீத்தல்‌. 
அர்‌-வேர்‌. 
கதூரியம்‌-வாச்சியப்பொறுப்‌ 
பேர்‌, எருது, உவகைப்‌ 
பறை, இடபம்‌, முரசு. 
தூர்வதம்‌- பெரியபவெரு அ. | 
பொதி எருது. 
தூர்வை-அறுகம்புல்‌. 


139 


தூவி- பசை, தசை, பறவை 
யிறகு, மயிற்பீலி, மயி 
விறகு. 


குர்வு- பகை, ஊன்‌, புனிதம்‌. 
தூவிதம்‌-சுறுக்கெடச்சுடல்‌, 
தூவத்தி-வாள்‌. 
அளி-புழுதி. 
தூற்கை-பூரகாள்‌. 
தூற்றாம்‌-நெற்கூடு. 
செவலகம்‌;. 


தூலம்‌-வீட்டுத்திரம்‌, பஞ்சு, | தூறல்‌ - வருடம்‌, 
பெருமை. தாரித்துவாரம்‌. 
தவல்‌-மேகம்‌, மழை, அளி| தூறு-பெருத்தகாடு, .பொல்‌ 
மழை, லாப்பு, ்‌ 
தூகாரம்‌ முற்றும்‌ 


தகர ஏகாரம்‌ 


தேகம்‌-உடம்பு, ஐயம்‌. 
தேக்கு-தரு, தேனி. 
தேங்குதல்‌- துணுக்கிடல்‌. 
தேங்கு-தித்திப்பு. 
தேங்கல்‌-நிறைதல்‌ . 
தேங்களனி-தீவியகனி. 
தேச-ஓனி, குற்றம்‌. 
தேசம்‌-திக்கு, இனிமை, காடு, 


இடப்பொசுப்பேர்‌. 
தேசிகன்‌ -குரு, செட்டி, 
தேசாந்திரி. 


தேசிகம்‌-இசைச்‌ சொல்‌, அழகு, 
காந்தி, பொன்‌, கூத்து. 
தேசாக்கிரி- இராகம்‌. 
தேஞ்சது-மாய்ச்தது. 
தேதி-ராய்‌. 
தேம்பொழில்‌-ஈந்தவனம்‌. 
தேம[த]கம்‌-மதுரம்‌. 
தேம்புதல்‌-மெலிதல்‌. 
தேம்‌-கள்ளூ, தித்திப்பு, தேன்‌, 
இடம்‌, திசை, 


கேமல்‌-ஆனை. சுணங்கு. 
தேமா-மாமரம்‌. 
தேம்பதி - இரட்டை. 
பெண்‌. 
தேம்பல்‌-பழம்பூ, இனைத்தல்‌.. - 
தேய்த்தல்‌-கோறல்‌. ்‌ 
ெய்தல்‌-அ]றிதல்‌, குறைதல்‌, 
தேய்வை-செறி குழம்பு. 
தேயு-அம்கினி. 
தேயம்‌-நாடு, 


களவு. 


. ஆண்‌ 


உடல்‌, 


இடம்‌, 


' தேர்‌-விமானம்‌, வீசாரம்‌, உரோ 


கணீிநாள்‌, கானல்‌. . 
தேர்ச்சி- நூலாகிய யாப்பு. , 
தேர்தல்‌-ஊக்கம்‌. 
தேரார்‌-&ழ்மக்கள்‌. 


தேரர்‌-புத்தர்‌. 

தேரை - குதிரை, செக்கு, 
வெறுப்பு, நிறைவு, ஓர்‌ 
மரம்‌, தவளை. ட்‌ 


140 


தேரிலி-செம்பு. 

தேர்ப்பாகன்‌-பு(்‌) தன்‌. 

தேல்‌-கவுதாரிப்‌ பட்சி. 

தேவவிரதன்‌-வீட்டுமாசாரியன்‌ . 

தேவாலையம்‌-மகாமேரு, 
கோயில்‌. 

தேவர்‌-அமரர்‌ பெய[ர்‌*] . 

தேவதாரம்‌-கற்பகதரு. 

தேவன்‌ -அருகன்‌ , 


தேவி-பரறுவதி, பத்திரகாளி, 
மனையாள்‌. 
தேள்‌-அனுசநாள்‌, ஈட்டுவக்‌ 


காலி, மூலநாள்‌. 


தேறல்‌-கள்ளு, தெளிவு, 
தேற்றம்‌-தெளிவு. 
தேறுக்கால்‌-தேள்‌, விரிச்சிகம்‌. 
தேறுதல்‌-தெ 
தேஅந்தொழிலோர்‌-விரர்‌. 
தேறு-தேற்றம்‌, தேற்றாங்‌ 
கொட்டைமரம்‌. 
தேன்‌-வண்டு, தேன்‌, சள்ளு, 
மணம்‌, வண்டினு[டை*1ய 
பேடு. 
தேனு-பசு, நல்லபச, சவுரியம்‌. 
தேனை-ஆனை. 
தேனர்‌-கள்ளர்‌. 


தேகாரம்‌ முற்றும்‌. 


ககர ஓகாரம்‌ 


தைம்முதல்‌-கள்ளூ,! 
கீரித்தல்‌. 

தைவரல்‌-தடவல்‌, வருடல்‌. 

கையல்‌ - பெண்‌, தைத்தல்‌, 
கட்டழகு. 


அலங்‌ 


கையல்‌-ஒப்பித்தல்‌. 
தைவருகல்‌-கடவல்‌. 
தைய்‌-தங்கை, 
தைதை-வயல்‌. 
தைத்தல்‌-மிடை தல்‌. 


தைகாரம்‌ முற்றும்‌. 


ககர 


தோ...-பெண்‌, உப்பு, பறவை 
யினிறகு. 
கோகைப்பகை-ஓக்‌.தி. 
தோகம்‌-சிறுமை. 
தோடகம்‌-தாமரை. 
தோட்டம்‌-ஈந்தாவனம்‌, குற்றம்‌, 
தோட்டம்‌. 
கதோட்டிமை-ஒற்றுமை, 


ஓகாரம்‌ 


தோட்டி-அங்குசம்‌, கதவு. 


தோடு - இலை, பனயிதழ்‌, 
பூவிதழ்‌, கூட்டம்‌, குண்‌ 
டலம்‌, சோறு. 

தோ... டம்‌- 

தோணாமுகம்‌-கழிமுகத்தி திருக்‌ 
கையூர்‌, 


தோதகை-பிடவை, 


தோது-பழமை. 
தோப்பு-நந்தாவனம்‌. 
தோம்‌-குற்றம்‌. 
தோமரம்‌ - வாச்சியம்‌, 
வேல்‌, பெருஞ்சவளம்‌. 
தோயநிதி-கடல்‌. 
தோயம்‌-தண்ணீர்‌. 
தோய்வு-சார்பு. 
தோய்வை-அப்பம்‌. 
தோய்தல்‌-குளித்தல்‌. 
தோரி-சோறு. 
தோரியர்‌-சோனகர்‌. 
தோரியம்‌-கூத்து, வாச்சியம்‌. 


வை 


தோரை-கைவரை, கெல்வி 
கற்பம்‌, கழையரிசி, சரி 
மணி. 


தோரணர்‌ - ஆனைப்பாகர்‌, 
தோல்‌-ஆனை, இரவு, பாய்‌, 
சொல்லு, வனப்பு, கேட 


141 


தோள்‌ -கை, புயம்‌. 

தோளி-சோறு, 

தோழி - பாங்க, 
மனைவி. 

தோழன்‌-பாங்கன்‌, கணவன்‌. 

தோழகம்‌-பெருமை, குற்றம்‌. 

தோழு-இரேப தி. 

தோற்றம்‌-உற்பத்தி. 

தோற்ப- 

தோற்றம்‌-வலி, பிறப்பு, எற்‌ 
றம்‌, தோற்றுதல்‌, சொன்‌ 
மாலை. 

தோற்றுன்னர்‌ - செம்மார்‌, 

தோன்றி-வில்லு, கோணம்‌, 
முதலிகெல்லு, உதிரம்‌, 
சிறுவன்‌, செங்காந்தள்‌. 

தோன்றல்‌ - முல்லைறிலத்‌ 
தலைவன்‌, பிறவி, புத்தி 
ரன்‌, சிறந்தோர்‌ பேர்‌. 


அரக்கு, 


கப்பரிசை, துருத்தி, | தோன்‌-புடவை, அறிவு. 
செருப்பு. தோன்‌ றியர்‌-வாணிகர்‌. 
தோகாரம்‌ முற்றும்‌; 


நகர ஆகாரம 


நா-நடுத்தலம்‌, நாக்கு. 
நாகம்‌-மலை, புன்னை, ஆனை, 


ஞாழல்‌, பரம்பு, விண்‌, 
குரங்கு, தூசு, அமரர்‌, 
நாடு, காரீயம்‌, ஈல்லறை, 
நல்லாடை, மூர்க்கன்‌, 
பாம்பு. 
£ாகாசனன்‌-கருடன்‌. 
நாகார்‌-அட்டை. 


நாகரவட்டி-சிலம்பி. 
ராகலோகம்‌-பாதாளலோகம்‌. 


நாகரிகம்‌ - உள்ளக்களிப்பு, 
ஈயப்பு. 

காகாலைய௩ தி-கங்கை. 

நாகு-மாவும்‌, எருமை, மரை, 
இளமை, சனாமரம்‌, நீர்‌ 
வாழுணர்த்து, சங்கு, 
நத்தை, எருமை, பசு, 
மரை, நீர்வாழிவைகளின்‌ 
பொண்பால்‌. 

நாகுணவாய்‌ - நாங்குணவாய்ப்‌ 
புள்‌, 


142. 


நாகரி-குருக்கத்திமரம்‌. 
நாகவல்லி-வெற்றிலை. 
நாங்‌- 


நாட்டம்‌-கண்‌, வாள்‌, ஒர்பண்‌. 
காட்டோர்‌-சுற்றத்தார்‌. 
நாடகம்‌-கூத்து. 
காட்டியம்‌-கூத்து, குறிப்பு. 
நாடகக்கணிகை- ஆடல்மகளிர்‌. 
சாட்குலம்‌-இரேபதி, 
நாடல்‌-தேடல்‌. 
நாட்டை-இராகத்திலொன்‌ று. 
காடுதல்‌-௧௬ அதல்‌, தேடுதல்‌. 
நாடு-உலகன்‌ பொதுப்பேர்‌. 
நாடுசார்நிலம்‌-மருதம்‌. 
மாணகம்‌-குதிரை. 
காண்‌-மா தர்மங்கலவணி, 
கயிறு, இலச்சை. 
நாதம்‌-சுவற்கம்‌, ஒலி. 
நாதன்‌-எல்லாமுடையோன்‌ . 
நரத்திகர்‌-கூடர்‌. 
நரந்தகம்‌-வாள்‌. 
நாந்தம்‌-பச்டிலை, நாரத்தமரம்‌, 
'தானிப்பில்னை. i 


நாப்பண்‌-ஈடுத்தலம்‌, தேர்ஈடு,. 


யாழ்க்கனுறுப்பு. 
நாபி-கொப்பூழ்‌. 
நாமம்‌-பெருமை, அச்சம்‌. 
நாமகள்‌-வாயேச்சுரி. 
நாம்பல்‌-மெலிவு. 
நாய்‌ - பட்டி, 

கூதாடுகருவி. 
காயகன்‌-௭ ப்பொருளுக்கு 

மிறைவன்‌, பத்தா. 
நாயகி-மனையாள்‌. 
கார்‌-கயிறு, அன்பு, ஒன்றுதல்‌. 
நாரி-பெண்‌, பாறுவதி, பன்‌ 


மஞ்சரிமரம்‌, 


ஓடை, ஈறவு; வின்னாண்‌. 


சாரிகை-பெண்‌, கண்ணோட்‌ 
£105. * 

நாரத்து-ஓர்‌[மர“]ம்‌. 

நாரங்கம்‌-ஓர்‌ மரம்‌. 

நாரி-தெங்கின்பாளை. 

நாராசம்‌-சலாகை. 

நாரம்‌-நீர்‌, நரரத்து, நீர்ப்பாசி. 
அன்பு, எல்லாப்பொருளும்‌, 


நர- 

சரல்வகைகச்சரதி- பிரம, 
சத்திரிய, வயிச்சிய, 
சூத்திரர்‌. 

ஈரல்வகையாச்‌சிரமம்‌ - பிரம 
சரியம்‌, காருகபத்தியம்‌, 
வானப்பிறத்தம்‌, சன்னி 
யாசம்‌. 


நாலல்‌-எழுத்தோகை. 

நரால்வா[பன்‌ *]-இந்திரன்‌. 

நாலி-முத்து. 

மால்வகைக்‌ சாந்து-பீதம்‌, 
சாலேகம்‌, வட்டிகை, புலி. 

நரல்வகை உவமை - பண்பு, 
வினை, பயன்‌, மெய்‌, உரு. 

நால்வகைத்‌ தோற்றம்‌ - குடல்‌, 
மூட்டை, நிலம்‌, வேர்வு. 

நால்வகையிமித்தகவுச்‌ சொல்‌ 
லாவது - பொய்‌, களவு, 
கடுஞ்செரல்‌, பயனில்‌ 
சொல்‌. 

நால்வகை வேதம்‌ - இருக்கு 
[வே*] தம்‌, தயித்திரியம்‌, 
சாமவேதம்‌, அதற்வணம்‌. 

நால்வகைப்‌ புண்ணியத்‌ 
கோற்றம்‌்தவம்‌, ஒழுக்கம்‌, 
தானம்‌, கல்வி. 

கால்வகை நிலை - பைசாசம்‌, 
ஆலீடம்‌, மண்டிலம, பிரத்‌ 
தியாலீடம்‌. 

/நரவாய்‌-சம்பரன்‌. 


நாவிசன்‌-காத்திகைகாள்‌, 
நாவிதன்‌, அம்பட்டன்‌, 
அக்கினி. 
நரவல்‌-தோற்ற து, ஓர்மரம்‌. 
ஈாளி-கள்ளு, வள்ளைக்கொடி. 
நாளிகேரம்‌ - தெங்கு. 
நாள்மதி-மிருக£ரம்‌. 
நரளம்‌-உட்டுளை வடிவு. 
ஈாள்‌-கிழமை, ஈவக்கோள்‌. 


நாழ்‌-குற்றம்‌. 

நாழிகை-வட்டில்‌, அம்பறாத்‌ 
தூணி. 

நாழி-உட்டுளை வடிவு, அளக்‌ 
கும்‌ நாழி. 


காழிகை- -பூரட்டாதி. 
ஈாற்றம்‌-துற்கெந்தம்‌, டல 
தம்‌. ்‌ 


143 


-நரறுதல்‌-முளை த்தல்‌, “மிகு 
மணம்‌, துற்கெர்கம்‌. 

நாலு ரெல்லு-பலை நெல்‌, வய 
னெல்‌, குளரெல்‌. 

நாற்கதி - உம்பர்‌, மக்கள்‌, 


விலங்கு, நரகர்‌. 
நாற்பெருங்கேழ்வி- அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌, வீடு. 


நாற்குணம்‌ - அறிவு, நிறை, 
ஓர்ப்பு, கடைப்பிடி. 
நானிலம்‌-முல்லை, குறிஞ்சி, 


மருதம்‌, நெய்தல்‌. 
நான்முகன்‌-பிரமா, புத்தன்‌. 
நானம்‌-பூசம்‌, பூச்சு, குளிக்கு 

நீர்‌, காவிப்பிள்ளை. 
நானாவிதம்‌-வெகுவிதம்‌. 
நான்‌-ஆங்காரம்‌. 


நாகாரம்‌ முற்றும்‌. 


நகர ஈகாரம்‌ 


நீகம்‌-மேகம்‌, தவளை... .. 
நீக்கல்‌-தவிர்‌.கல்‌. 
நீக்கம்‌-தீர்தல்‌, நீளம்‌: 
நீகான்‌-மீகாமன்‌. 
நீகாயம்‌-கூட்டம்‌. 
நீக்கோள்‌-ஏறு தல்‌. 
நீங்குதல்‌-தனிமை,: 
ஈட்க்கிறது. 
நீசர்‌-சண்டாளர்‌. 
நீஞ்சல்‌-கடத்தல்‌. 
நீடல்‌-தேடல்‌. 
நீட்டி த்தல்‌-முடி.த்தல்‌, கெடும்‌ | 
பொழுது, தாமதஞ்‌ செய்‌ 
தல்‌. 
நீட்டாணம்‌-கூட்ட மைமத்து, 
நெடுகச்சமைக்கப்பட்டகறி. 


இறத்தல்‌, 


| 
ப 


நீடை-தூரம்‌. . 

நீடுதல்‌- தாண்டல்‌. 

நீட்டல்‌-கெடுத்தல்‌. 

நீத்தம்‌-பிறளையம்‌.. 

நீத்தல்‌-நீங்குதல்‌. 

நீத்தன்‌-புத்தன்‌, ட தோது 
யும்‌ விட்டோன்‌. - 

நீதம்‌ வெண்ணை. 

நீதி-சத்‌ தியம்‌. 

நீந்தல்‌-கடத்தல்‌. 

மீபம்‌-கடம்பு, அயல்‌, நாள்‌. 

நீமம்‌-பிறகாசம்‌. 

நீர்கால்‌-சந்திரகார்தும்‌. 

நீரம்‌-தண்ணீர்‌. 

நீர்நிலை-வாவி. 

நீர்‌ - மிகுசெல(வ)ம்‌, 
குணம்‌, பூரட்டாதி. 


கடல்‌, 


144 


மீர்க்காக்கை-காரண்டம்‌. 
நீராழி-கடல்‌. 
நீரவாரம்‌-குளகெல்‌. 
நீர்துடைத்தல்‌-ஆடை. 
நீர்த- 

நீர்தூம்‌- அருத்தி. 
நீர்மை-விதி. 
நீரின்‌,றி-பாலைநிலம்‌. 
நீலத்தன்‌-பாணன்‌ . 


நீலம்‌-கருமணி, கருகெய்தல்‌, 
பனை, கறுப்பு. 

நீலி-துற்கை, அவிரி, உரிய 
மரம்‌. 


நீலோலற்பலம்‌-கருங்குவளை . 


நீவானன்‌-மிறை, மீகாமன்‌. 


நீர்மை-பெருமிதம்‌. 

நீவல்‌-அளித்தல்‌, துடைத்தல்‌, 
தடவல்‌. 

நீவரல்‌- தடவரல்‌, துணை 
வரல்‌, 

நீவுதல்‌-தடவுதல்‌. 

நீவு - பிடவை, துடைத்தல்‌, 
கொய்சகம்‌. 

நீழ்‌-காற்று, வளரப்பட்ட 
பிறபை. 

நீழல்‌-ஓளி, ஈகை, ஃஃஃர்பதம்‌. 

நீமுதல்‌-ஓடல்‌. 


நீளை-புருவம்‌, மாயோன்தேவி. 


நீலவம்பரன்‌ - பலபத்‌ திர| நீளம்‌ - நெடுமை, பறவையின்‌ 
ராமன்‌. கூடு. 
நீலமகன்‌-செவ்வாய்‌. நீறு-புழுதி, சாம்பல்‌. 
நீகாரம்‌ முற்றும்‌. 


நகர ஊகாரம்‌ 


நூக்கல்‌-தள்ளல்‌. 
நூங்கு-பெருமை. 
தூ[ங்‌*]கர்‌-தேவர்கள்‌. 
நூசல்‌-சொரிதல்‌. 
நூதனம்‌-பு.துமை. 
மூபுரம்‌-சிலம்பு. 
நூ-யானை, தூக்கம்‌, ஓக்கம்‌, 
நூல்‌-எண்‌, பனுவன்‌, தந்து, 
ஆக்கம்‌. 
தூலீ-இல்லாமை, 
நூலோர்‌-மந்திரிகள்‌. 


நரவ-எள்ளூ. 

அழில்‌-ஆனை, குதிரை, செறல்‌, 
செறாமா கொடிக்‌ 
கொற்றான்‌ பூடு. 

நூழிலர்‌-வரணியர்‌. 

நூழை- நுழைவாசல்‌, நுட்பம்‌. 

நூமை-மலங்கு, ஆனைமீன்‌, 

அற்று-கிறை, 

அனு-பொடி, நாறுதல்‌. 

மான்முகம்‌பாயிரம்‌. 


நூகாரம்‌ முற்றும்‌ 


நகர ஏகாரம்‌ 


நேடல்‌-தேடல்‌. 
நேத்திரம்‌-[பட்‌]டாடை. 
நேமீ-கடல்‌, சக்கரம்‌, 
வாளப்புள்‌, பூமி, தேருருள்‌, 
நாராயணன்‌, 


சக்கிற 


வட்டம்‌, 

மூங்கில்‌. 
நேமியோன்‌-நாராயணன்‌. 
நேமிஈாதன்‌-கா ராயணன்‌, 

புத்தக்கடவுள்‌. 
ரேயவை-திரள்‌. 
நேயல்‌-உடன்படல்‌. 


நேரலர்‌-பகைவர்‌. 
நேர்‌- உடன்பாடு, கொடை, 
ஒப்பு, நுட்பம்‌, ஓததன்மா 


ருமை, எழுச்சி, மிகுதி, 
தலைப்பாடு, தனிமை, சமம்‌, 
பாதி, நாவல்‌, செவ்வு, 
கட்டுதல்‌. 


கேர்பாடு-நீளம்‌, 
கேரென்றிட்டல்‌-அனுகரண 
வோசை. 
நேர்மை-நீளம்‌. 
நேர்வு-நீளம்‌, உடனிகழ்தல்‌. 
கேர்தல்‌-அணுகுதல்‌, பூசல்‌, 


நேயம்‌-நெய்‌, எண்ணை, அன்பு, உடன்படல்‌. 
விருப்பம்‌, சினேகம்‌. கேரிவெற்பன்‌-சோழன்‌. 
கேரம்‌-பொழுது. கேளி-தாமரை. 
நேகாரம்‌ முற்றும்‌ 
நகர ஓகாரம்‌ 
ie த த கோன்‌-வலி, பகல்‌, நாள்‌, ஓலி, 
நாக்கம்‌-கண்‌, ௮ டத்‌ 
பக்ர்‌ த்‌ நடு, நுத்‌.துச்சீராணி, 


நோக்கலை-பணியாரம்‌. 
நோக்கு-அழகு, காவல்‌, கண்‌. 
நோதல்‌-முடங்கல்‌, விரைவு. 
நோய்‌-துன்பம்‌, பிணி, 
நோம்‌-வருத்தம்‌. 
கோவு-கோயதா தல்‌, துன்பம்‌. 
கோற்றல்‌-தவச , புண்ணியம்‌, 
பொறுத்தல்‌. 


கோன்மை-வலி, பொறை, 

கோன்றல்‌-பொறை, தாபித்து 
நிறுத்தல்‌, தள்ளுதல்‌, 
வலி. 

கோன்பு-தவம்‌. 

கோனார்‌-பகைவர்‌. 

கோனாமை-பொருமை. 


நோகாரம்‌ முற்றும்‌ 


19 


பகர ஆகாரம்‌ 


பாகசாதனன்‌-இம்திரன்‌. 
பாகவதர்‌-நாராயணன்‌ சமையத்‌ 
தோர்‌. 
பாக்கு-எதிர்காலத்தை இடைச்‌ 
சொல்‌, துவர்க்காய்‌, 
பாக்கம்‌-ஊர்‌, மருதநிலத்தூர்‌. 


பாகல்‌-காரவல்லி, பலாமரம்‌, 
ஆனை கோய்‌, 

பாகம்‌-பிச்சை, ப..ம்‌, பாதி, 
பகுத்தல்‌. 

பாகன்‌-தேர்ப்பாகன்‌, புதன்‌, 
ஆனைப்பாகன்‌. 


பா[க்‌*]கன்‌-பூஞை. 
பாகாரம்‌- கோட்டை, 
பாக்கியம்‌-ஈல்வினை. 
பாகர இ-கங்கை, 
பாகு-சற்கரை, குழம்பு, தயிர்‌, 
பாக்கு. 
பா-பாட்டு...ரள. 
பாகசாலை- அடுக்களை, 
பாகுடம்‌-சத்துருக்கள்‌ 
விட்ட கப்பம்‌. 
பாங்கு-பால்‌, பரிசு, தோழி, 
உரிமை, பக்கம்‌, அழகு. 
பாங்கன்‌-தோழன்‌. 
பாங்கி-தோ மி. 
பாங்கர்‌-பக்கம்‌. 


வர 


பாகரம்‌- வசனம்‌. 
பாசகர்‌-மடையர்‌. 
பாசம்‌-ஊசித்துளை, குயிறு, 
பேய்‌, அன்பு, தமர்கள்‌. 
பாசுபசர்‌-சைவர்‌, 
பாசனம்‌-சற்றம்‌, பாண்டம்‌, 
உண்கலம்‌, பண்‌. 


பாசடை-இலை, 


பாசிலை- இலை. 
பாசகரன்‌-காலன்‌. 
பாசறை-முனைமேற்சென்றோ 
ருறைபதி, துன்பம்‌, 
பாசல்‌-எழுச்சி, 
பாச-ப(ர)ச்சை நிறம்‌. 
பாசி-நாய்‌, நீர்ப்பாசி, 
பாசிளை-பசுமையுடைய 
ஆபரணம்‌. 
பாஞ்ச[ச*]ன்னியம்‌-சலஞ்சலங்‌ 
கள்‌ சூழாதது. 
பாடலும்‌*]-சிவப்பு, பாதிரீமரம்‌, 
குதிரை. 
பாடல்‌-பாட்டு, வாசித்தல்‌, 
பாடரம்‌-சிவப்பு. 
பாட்டு-கதம்‌, ஒலி, கவிதை. 
பாடவை-மிதுனம்‌. 
பாடவள்‌-மிதுனம்‌, 
பாடலமை-பலமுறை வோதல்‌. 
பாட்டன்‌-ரூதாதை., 
பாட்டி-பா..., ஈரி, நாய்‌, பன்றி 
யிவற்றின்‌ ஆண்பால்‌, 
பாடலி-கள்ளு. 
பாடகம்‌-பாதகட[க*]ம்‌. 
பாடார்‌-அசலம்‌. 
பாடை-இராகம்‌, சாணைக்கல்லு. 
பாடவம்‌-உள்ளக்களிப்பு. 
பாடினி-பாடலையுடையமகளிர்‌. 
பாடி-வீடு, முனைமேற்‌ 
சென்றோருறைபதி. 
பாடி-காடு, படைவீடு,...ரள்‌, 
படை, பாசறை, சாதகப்‌ 
புள்‌, ஊர்‌, முல்லைகிலத்தார்‌, 
நகரப்பதி, சேரி, 


பாடு-பெருமை, ஓலி, இடம்‌, 
கள்ளு. 
பாண்டரங்கன்‌-சிவன்‌. 
பாண்டரங்கம்‌-சிவன்கூத்து. 
பாண்டி- 
பாண்டில்‌-இடபராசி, எருது, 
மூங்கில்‌, மருதமரம்‌, பரி 
பூண்டதேர்‌, வட்டம்‌, நாடு, 
கட்டில்‌, தீபமேற்றும்தகழி. 
பாண்டில்பூண்ட து-சாடு. 
பாண்மகள்‌-பாட்டுவிச்சி, 
பாண்டம்‌: இடுங்கலம்‌. 
பாண்டுரம்‌-வெள்ளை, 
பாண்டு-வெள்ளை. 
பாண்டுமைர்கன்‌ - தன்மபுத்‌ 
திரன்‌. 
பாண்டரம்‌-வெள்ளை. 
பாணி-கை, தண்ணீர்‌, பற்று, 
நாடு, ஓசை, பாடற்பல்லி 


யம்‌, இரள்படை, பாலை 
யாழ்‌, நெடித்தற்பொழு.து, 
கூத்து, ஊர்செறிசோலை, 
பண்டம்‌, பல்லியம்‌. 

பாடித்தல்‌ பொழுது நீட்டித்‌ 
தல்‌. 

பாண்‌-இசைப்பாடல்‌. 

பாணம்‌-அம்பு, மேகவண்ணக்‌ 
குறுஞ்சி எனுமரம்‌, பூம்‌ 
பட்டு. 

பாதவம்‌-மலை, மரப்பொதுப்‌ 
பேர்‌. 

பாதம்‌-கால்‌. 

பாதகம்‌- தீவினை. 


பார்த்திபன்‌-இராசா,. 
பாதாலம்‌-ஈரகம்‌. 
பாதால[ம்‌*]-பாதாளம்‌. 
பாத்தி-சிறுசெய்‌, பகுத்தல்‌. 
பாத்தில்‌-விடு. 
பாதசாலம்‌-பாதகிண்கிணி, 
காலணிவடம்‌, பாதத்தணி 
பொதுவாபரணம்‌. 


147 


பாககடகம்‌-பாடகம்‌, 
பாத்து-ரிலைபேறாகும்‌, 
சோறு, பகுத்தல்‌. 
பாதுகம்‌-மிதியடி. 
பாதை-பெருவமி, சம்பான்‌. 
பாதிரி-பாடலமரம்‌, மூங்கில்‌. 
பாதரே-கழியர்‌, நாயகர்‌. 
பாதீடு-செறித்தல்‌. 
பாத்திரம்‌-இரப்போர்லைப்‌ 
பாண்டம்‌. 
பாச்தள்‌-பாம்பு, பெரும்பாம்பு. 
பார- 
பாபத்து-கொலை. 
பாம்பு-சற்பம்‌. 
பாக்கியம்‌-செல்வம்‌. 
பாய்மா-குதிரை. 
பாயல்‌- துயிலமளி. 
பாய்தல்‌-தழுவுதல்‌, குதித்தல்‌. 
பாயிரம்‌- நான்முகப்‌ புறவுரை. 


கஞ்சி, 


பாயசம்‌ - பாச்சோறு, பாற்‌ 
சொர்த்‌*]திப்பூடு, 

பாயு-அபானவாயு, சாமபான 
கா. 


பாரிடம்‌-பூதம்‌. 
பாரி-இறி, மணி, பூமி, கட்டில்‌, 
வள்ளல்‌, தூசு. 
பாரிகிகை-பருந்து, கடை. 
பாரிசாதம்‌-கற்பக தரு. 
பார்‌-பூமி, கரும்பாறை, உரோ 
கணி மாள்‌, தேதரினிழ்‌ 
பரப்பு. 
பாராவாரம்‌-கடற்கரை. 
பாராயணர்‌-அதிகமான பேர்‌. 
பாரம்‌-புனற்கரை, கலனை, கவ 
சம்‌, சுமத்தல்‌. 
பாரம்பரியம்‌-முறையான அ. 
பார்வை-காண்டல்‌, கண்‌. 
பாராட்டல்‌-பரிக்துகொண் 
டாடல்‌, 


148 


பாரணம்‌-உண்பது. 
பார்த்தல்‌-இறஞ்சல்‌. 
பாரித்தல்‌.படைத்தல்‌, பரப்பல்‌. 
பாரதர்‌-குருகுலவேந்தர்‌. 
பாரத்‌. துவாசம்‌ - இருஷி, 
யான்‌ குருவி. 
பார்த்திபம்‌-பூமி. 
பாருசம்‌-பக்கம்‌. 
பாரரூ-பருை௰. 
பால்‌-பகுத்தல்‌, 
இயல்பு, 
குருத்து, 


வலி 


பக்கம்‌, திசை, 
உரிமை, இரம்‌, 
இடப்பொதுப்‌ 
பேர்‌, வெள்ளைகிறம்‌, 
உவமை, விதி, நெற்றி, 
பாதி, குணம்‌, 
பாலை-நீரிலாரிலம்‌, அந்நிலப்‌ 
பாட்டு, பாடற்சுவை, மரம்‌, 


புகழ்தல்‌, பொருள்வயிற்‌ 
பிரிதல்‌, புணர்ந் துடன்‌ 
போகல்‌, பிீரிவுரைத்தல்‌, 


மகரம்‌, புணர்பூசம்‌. 
பாலைக்கிளத்தி-பகவ தி. 
பாலர்‌-இடையர்‌. 


பாலிகை-உதடு, வட்டம்‌, 
கடம்புமரம்‌, பட்டவாள்‌ 
முட்டிடம்‌. 

பாலி-கள்ளு. 


பாலம்‌-கெற்றி, பூமி, மழு, 

பாலன்‌-சிறுபிள்ளை, இடையன்‌. 

பாகவன்‌-புதன்‌, அக்கினிக்‌ 
கடவுள்‌. 


பாவனம்‌-சிம்புள்‌, புனிதம்‌. 

பாவிரி-பசிலிப்பூடு. 

பாவல்‌-மிதியடி. 

பாவை-பாவம்‌, சித்திரம்‌. 

பாழி - ஊர்‌, வலி, உறை, 
பெருமை, அகலம்‌, தேவாலை 
யம்‌, துயிலமளி, விலங்கின்‌ 
படுக்கை, பற்றிலாரூர்‌ 
மருதநிலத்தார்‌, முனிவரி 
ரூப்பிடம்‌, இசைச்சொல்‌. 


பாளிதம்‌-கற்பூரம்‌, சோறு, 
மண்டுசருக்கரை, பட்‌ 
டாடை. 

பாளம்‌-கற்பூரம்‌. 

பாறல்‌ - இடபராசி, ஓடல்‌, 


எருது. 
பாற்பதி-பாறுவதி. 
பாற்று-கு[றிஞ்*]சியாழ்‌. 


பாற்கரன்‌ -அதித்தன்‌. 
பாற்கவன்‌ - வெள்ளிபக 
வான்‌. 


பாற்முனி-உத்திரம்‌. 
பாற்பு- பறவைகளின்‌ குஞ்சி. 
பாற்றல்‌-தேய்த்தல்‌. 
பாறு-பருந்‌ து, சம்பான்‌. 
பானு-ஆதித்தன்‌. 
பானல்‌-கருங்குவளை, வயல்‌, 
நெய்தல்‌, மருதமிலத்தூர்‌. 
பானம்‌-கள்ளுப்‌ பருகுதல்‌. 
பான்மை-விது, குணம்‌. 
பானீயம்‌-செல(விம்‌. 


பாகாரம்‌ முற்று ௦ 


பகர ஈகாரம்‌ 


பீதம்‌-சாந்து, மஞ்சள்‌, பொன்‌, 
நால்வகைச்‌ சாந்திலொன்று, 
ரெபரான்மைகிறம்‌. 

பீதகன்‌-வீயாழம்‌. 

பீதகம்‌-பொன்‌, இருவேலி, 


பீடிகை-பீடம்‌, அங்காடி, 
ஆபரணமீருக்கப்பட்ட 
கொள்கலம்‌. 

பீடு-பெருமை, வலி. 

பீடை- துக்கம்‌. 


சாந்து, புன்மைபொன்மை , பீடறப்பு-பி.றகிடல்‌. 

நிறம்‌. பீலி-மயில்‌, மலை, மயிலிறகு, 
பீதன்‌-அச்சமுள்ளோன்‌. பிண்டிபாலமெனுமாயுதம்‌, 
பீதி.வேதனை பண்ணுபோய்‌. ஊதப்பட்ட சின்னம்‌, 
க்‌ ளி ன்‌ வாச்யெப்பொ துப்பேர்‌, 

ர்‌-அற்பம்‌. ; ட்‌ 

ட தன்ட னள, சிற்றாலவட்டம்‌. 
பீரம்‌-பீர்க்கு, முலைப்பால்‌, பீண்‌- இளமை. 

த தளை! பீஜ சினை, ரொல்லீளங்கதிர்‌. 
பீரு-புருவம்‌, அச்சம்‌. [பீ*]ழை-துனபம்‌. 
பீடிகம்‌-பனுவல்ப்பேர்‌. ! பீனம்‌-பெருமை, ப[£]சி. 

பீகாரம்‌ முற்றும்‌. 
பகர ஊகாரம்‌ 
பூகவ-பூமி, பூட்டை-அம்மி. 
பூங்கல்‌-பிணி. பூண்‌-ஆபரணம்‌. 
பூங்கு-மிகுதி. பூண்டி-ஊர்‌, 


பூசுரர்‌-பிராமணர்‌. 
பூசல்‌-போர்‌, ஆரவாரம்‌, 
ஒப்பித்தல்‌, பே(ர)ரொலி, 
பூசை-பூஜை, ஆராதனை. 
பூசனை-ஆராதனை. 
பூஞைஃ-பூசை. 
பூட்சி-தேகம்‌, உரிமை. 
பூட்கை-யாளி, ஆனை, 
ப(ட்‌)டச்சொல்லல்‌. 
பூட்டு-வில்லுடைய நாண்‌, 
கபாடபெந்தனம்‌. 


மேம்‌. 


பூணி.எருது. 
பூத்தல்‌- உண்டா தல்‌. 


. பூதவம்‌-ஆலமரம்‌, 


பூதலம்‌-பூமி, மருதமரம்‌. 

பூதம்‌-பேய்‌, பரணிநாள்‌, பஞ்ச 
பூதம்‌, சீவன்‌, இறந்தகாலம்‌, 

பூதகாதன்‌-சிவன்‌. 

பூதினை- பூமி. 

பூதி-செல்வம்‌, அற்கந்தம்‌, 
தரை, நரகம்‌, கொடிமை. 


பூ[த]வம்‌-புவி, உடம்பு. 


150 


பூதை-அம்பு. 
பூராகம்‌-ராங்கூழ்ப்பாம்பு, 
பூ-மண்‌, அழகு, கூர்மை, மலர்‌, 
பொலிவு. 
பூமின்‌- திரு. 
பூபதி-இராசா. 
பூப்ாரால[ன்‌]- இராசா. 
பூப்பை-௮ழகு. 
பூப்பு- மகளிர்தீட்டம்‌. 
பூமகள்‌-திரு, பூமாதேவி. 
பூமகள்புதல்வன்‌ - காமன்‌. 


பூமன்‌-மாராயணன்‌, செவ்வாய்‌, 


பூமி-நிலம்‌. 

பூமான்‌-புருடன்‌. 

பூமிசை ஈடந்தோன்‌-அருகன்‌, 
புத்தக்கடவுள்‌. 

பூப்த்தல்‌-பீய்த்தல்‌. 

பூரணி-இலவுமரம்‌, 

பூரணைகேள்வன்‌-சாத்தா. 

பூரணம்‌-மிைதல்‌. 

பூரணன்‌-புத்தன்‌. 

பூரி-ஈரி, பொன்‌, வில்லுராண்‌, 


பூரியம்‌-மருதரிலத்தூர்‌, இராச 
வீதி. 


பூரியர்‌-நீசர்‌. 

பூரிகை-அப்பம்‌. 

பூரித்தல்‌-[மி]குதி. 

பூருவம்‌-8ழ்த்திசை, 
பழமை, 

பூருகம்‌- துடை. 

பூவல்‌-சிவப்பு, ணெறு. 

பூவா து-காயாமரம்‌, நாகுண 
வாய்‌, 

பூவணி-அங்காமு. 

பூழ்தி-முடை, புழுதி. 

பூமி-அகில்மரம்‌, சகதி, பொடி. 

பூழ்‌-சவுதாரிப்பறவை, கானாப்‌ 
கோழி, 


முதுமை, 


பூமியன்‌-சேரன்‌.. 
பூழை-கோட்டைவாசல்‌ 
புகுவோர்‌. 
பூழுக்கல்‌-சோறு. 
பூம்சணம்‌-ஆபரணம்‌. 
பூளை-இலவின்‌ பஞ்சு. 
பூற்பம்‌-பழமை, 


பூகாரம்‌ முற்றும்‌. 


பகர ஏகாரம்‌ 


பேகம்‌-கொக்கு, பெருமை. 

பேகன்‌-கடைவள்ளல்‌. 

பேடு-பேடி, ஊர்‌, காமனாடல்‌, 

பேடர்‌-அலி, 

பேடி-அலி. 

பேடை-புள்ளின்‌ பெண்‌ 
பெயர்‌. 

பேடாடல்‌-கா.மனாடல்‌, 

பேட்டு-பொய்‌. 


பேட்டை-பெருமை, 
பே...வம்‌-மதி[த்த]ல்‌, 
குறித்திடல்பே... 
பேகையர்‌-கீழ்மக்கள்‌, பெண்‌ 
கள்‌, அறிவிலோர்‌. 
பேதை-மிடியன்‌, பெண்‌, 
அறிவிலாமை, ஈகை. 
பேதம்‌-வேறுபாடு. 
பேசல்‌-சொல்லல்‌,. 


பேச்சு-சொல்லு. 
பேய்‌-பசாசு. 
பேயம்‌-பானம்பண்ணிற து, 
பேர்‌[த]ல்‌-உரிஞ்சல்‌. 


பே... 

பேராண்மை - அருமை 
செய்தல்‌. 

பேரணி-ஆபரணப்பொது. 


151 


பேமை-மஞ்சிகை. 
பேரியற்காஞ்சி-கொடியல்‌ 
புரைத்தது. 
பேரிகை-துந்துமி வாச்சியம்‌, 
வாச்சியப்‌ பொதுப்பெயர்‌. 
பேரித்தல்‌-கொடுபோ தல்‌, 
பேனம்‌-நீர்‌ நுரை. 
பேழ்வாய்‌-பிழந்தவாய்‌. 


- பேகாரம்‌ முற்றும்‌. 


பகர ஐகாரம்‌ 


பையல்‌-பாதி, சிவன்தொண்டு. 

பைந்தினை-கருந்‌ இனை, 

பை-பாம்பீன்படம்‌, 
இலவம்பஞ்சு, நிறம்‌. 

பைந்நாசம்‌-பாம்பு, பூவி 
னுடைய தாதின்‌ தூள்‌. 

பைங்கூழ்‌-பசும்புல்‌, படர்‌ 
பயிர்‌, 

பைதிரம்‌-ே தயம்‌. 


உறை, 


பைஞ்ஞலம்‌-மானிடக்‌ கூட்டம்‌ 
பையுள்‌-மயக்கம்‌, ன்பம்‌, 
ரோய்‌. 
பைதல்‌-அன்பம்‌. 
பைத்து-பச்சைநிறம்‌. 
பைதல்‌-துன்‌ பம்‌, கோபம்‌. 
பைம்மை-பச்சைகிறம்‌. 
பைசாசரிலை[யா]வது-ஒரு கான்‌ 
றொரு கால்‌ முடக்குவது. 


பைகாரம்‌ முற்றும்‌ 


பகர ஓகாரம்‌ 


போகல்‌-௩டத்தல்‌, 
நீளம்‌, புள்ளு. 
போ-அசைச்‌ சொல்‌. 
போக்கு-குற்றம்‌. 
போகபூமி-பதினாறாட்டைக்‌ 


குமரனும்‌,பன்னீராட்டைக்‌ 


குமரியும்‌ஆகி 


இறத்தல்‌, 


பினும்‌ ஒத்த கலத்தினும்‌ 

கற்பக நன்மரம்‌ ஈற்பயன்‌ 

உதவஇருப்பது. 
போகிலீ-கொப்பூம்‌. 
போக்கம்‌-பொலிவு 
போகஃ-பாம்பு. 
போக-இர்திரன்‌, பாம்பு. 


ஓத்தஅன்‌ | போகில்‌-பறவை, பூமொட்டு. 


132 


போகம்‌-பொசிப்பு. 
போசனம்‌-சோறு. 
போதன்‌-பீரமா, அருகன்‌. 
போதம்‌-பரணிகாள்‌, ஞானம்‌, ; 
நாவாய்‌. 
போதகம்‌-ஆனை, ஆனைக்கன்று, | 
சம்பான்‌, இளமை, மர 
மிருகத்திளமைப்பருவம்‌, 
போத்தல்‌-மூடுதல்‌. 
போதரல்‌-கொடுபோ தல்‌. 
போதிவை- 
போதி-அரசமரம்‌. 
போதிவேந்தன்‌-புத்தக்கடவுள்‌. 
போதா-குருகு, பெருகாரை, 
போது-மலர்‌, நாள்‌, காலம்‌. 
போ[த்தி]ரி-பன்‌ றி. 
போத்‌[து]-மரை, பச, புலி, 
பூனை, புல்வாயினாண்பால்‌, 
மயிலெழாலல்லாத புள்ளுக்‌ 
களினாண்பால்‌, மிருநத்தி 
னாண்பால்‌, மரத்திளமைப்‌ 
பரு[வம்‌]. 


போர்தை-இளம்பனை, அனுஷ 
நாள்‌. 
போலி-ஓப்பிலாமை, ஒப்பு. 
போலா தம்‌-கடைக்கொள்ளி. 
பேரல்‌- உவமை. 
போரம்‌-மிருகசீரம்‌, 
போர்‌-பூசல்‌, நென்‌ முதலாகிய 
சும்மை, சதையம்‌. 
போர்வை - தோல்‌, முட்டாக்கு, 


மீக்கோள்‌. 
போராண்மை - அரியசெயல்‌, 
பொருண்மொழிக்காஞ்சி. 
பேர- 
போருள்‌- 


போழ்தல்‌-8ழ்‌ தல்‌. 
போழ்து-சாலம்‌. 
போற்றல்‌-பாதுகாத்தல்‌, புகழ்‌ 
தல்‌, ஒம்பல்‌, 
போற்றார்‌-8ழ்மக்கள்‌. 
போனகம்‌-சொறு. 
போற்றல்‌-கூடல்‌. 
போன - தொழில்கைவந்தது, 
இழந்தது. 


போகாரம்‌ முற்றும்‌. 


மகர ஆகாரம்‌ 


மாகதர்‌-புகழ்வோர்‌, பாணர்‌. 
மாகம-அ௮காசம. 
மாக்கள்‌-பிள்ளையள்‌, மானிடர்‌. 
மாகதி-முல்லை, திப்பிலி. 


மாசறல்‌-ஈன்மை, 
மாசி-மகம்‌, மாதம்‌, பழைய 
வரம்பு. 


மாசில்‌-மறைவு. 
மா[ர்‌*]ச்சாலம்‌-பூஞை. 
மாசாத்தன்‌-அய்யஞார்‌. 


மாச-அழுக்கு, கவசம்‌, 
மாசணம்‌-பெரும்பாம்பு . 


மாசை-பொன்‌. 
மாசேனன்‌-அருகன்‌. 
மாஞ்சம்‌-வில்லொலி, 
மாடம்‌-வீடு, உழுந்து. 
மாட்டெறிதல்‌-விதித்தபடி. 
சொல்லல்‌. 
மாடகம்‌-முறுக்காணி. 
மிரர்‌ வ வ வைலட்‌ ல்‌. 
மாடு-பொன்‌, மணி, முன்பக்கம்‌, 
செல்வம்‌, உறைவிடம்‌. 
மாட்சிமை-வளமை. 
மாண்பு-அழகு, மாட்சிமை, 


மானம்‌-அளவு. 
மரணல்‌-மா ட்சிமை, ஈன்மை. 
மாண்டல்‌-மாட்சிமை. 
மாணன்‌-நன்மை. 
மாணார்‌-சத்துரு. 
மாண்பறாட்சிமை. 
மாண்டு-...ற்றசொல்‌. 
மாணிக்கம்‌ - சிவப்பு, மணியின்‌ 
பொதுப்பேர்‌. 
மாதர்‌-காதல்‌, மகளிர்‌, அழகு. 
மாத்தாண்டன்‌-ஆ.தித்தன்‌. 


மாதாஅ - தாய்‌, பாறுவதி, 
ஆமை. 
மா தங்கம்‌-ஆனை, பெொபொன்‌, 


பெண்‌, மெய்‌,கடல்‌, பூமி. 
மாதங்கிபத்திரகாளி. 
மாதவி-குருக்கத்திமரம்‌. 
மாதகதி-திப்பிலி. 
மாத தி-திப்பிலி, ஒளி. 
மாத்திரை-அளவு, விரைவு. 
மாதி-வட்டம்‌. 
மாதிகம்‌-குதிரைபோமாற்கம்‌. 
மாதிரம்‌ - ஆகாயம்‌, யானை, 
நிலம்‌, மலை, தேசம்‌. 
மாதவம்‌-தவம்‌, வசந்தம்‌, 
கள்ளு. 
மாதங்கர்‌-சாண்டாளர்‌. 
மா து-பெண்‌, வட்டமிட்‌ 
டோடல்‌. 
மாதுலன்‌-மாமன்‌. ' 
மாதுளங்கம்‌-மாதனா. 
மாதுலம்‌-மாதளைமரம்‌. 
மாதோ-அசைச்சொல்‌ 
மாந்தி-மாமர[ம்‌]. 
மாந்தர்‌-மக்க[ட்‌] பொது. 
மாந்தல்‌-பருகல்‌. 


மாப்பு-அகலம்‌, 
மாமன்‌-மாதுலன்‌ . 


20 


153: 


மாமான்‌-மாதுலன்‌. 
மா-பெருமை, கருமை நிறம்‌, 
அழைத்தல்‌, காற்காலுடை 


யன, வண்டு, திரு, கான 
ஆண்பன்‌ றி, சிங்கராசி, 
மாமரம்‌, வலி, அண்‌ 
குதிரை, செல்வம்‌, வயல்‌, 
ஆண்பால்‌. 

மாமருத்துநாலோர்‌-மருத்து 
வர்‌. 


மாமாத்தியர்‌-வயித்‌ இயர்‌, 
மாமணி-மாணிக்கம்‌. 
மாமை-றிழம்‌, கட்டழகு, அழகு. 
மாமிரம்‌-மாமரம்‌. 
மாயவன்‌ -மால்‌, 
வன்‌, வேட்கை. 
மாயு-ஈரி. 
மாயாபுரி-பித்தளை . 
மா[யதல்‌]- துண்மை, அழி[த]ல்‌, 
மரைறத]ல்‌, சாவு. 
மாயம்‌- வஞ்சனை, கறுப்பு 
பொய்‌. 
மாயை-பொய்‌, பத்திர[காவீ]. 
மா[யா]தேவிசுதன்‌ - புத்தக்‌ 
கடவுள்‌. 
மாயோ[ள்‌]-பெண்‌. 
மாரகம்‌-கீதும்‌, 
ஆதரம்‌, முடுக்கியல்‌. 
மாரி-மேகம்‌, உத்திரம்‌, மழை, 
கள்ள, வியாதி, வடுக, 
விளி, 
மாரன்‌-காமன்‌. 
மார்கமி-மகசிரம்‌, மாதம்‌. 
மாரணம்‌-கொலைசெய்தல்‌. 
மாரர்‌-சத்தரு. 
மாராயம்‌- உவகை. 
மாருதம்‌-காற்று. 
மாருதி - அனுமான்‌, 
சேனன்‌. 


மாயம்வல்ல 


வீ[ம] 


154 


.மால்மகன்‌-பு[த]ன்‌. 

மால்‌-பெருமை, மேகம்‌, காற்று, 
சோழன்‌, இந்திரன்‌, 
சோம்பு, ஏணி, கருமை, 
அன்பம்‌, 
கண்‌, புத்தன்‌. 

மாலை - பொன்மணி, பூவிற்‌ 
றொடுப்பது, இரவு,சர்தியா 


காலம்‌, குணம்‌, ஒழுங்கு, 
முலைமேலணிவடம்‌, விதி, 
காலன்‌, கண்கொத்திப்‌ 
பாம்பு. 


மாலதி-மல்லிகைப்பூடு, 
மாலி-கள்ளு, ஆதித்‌[த]ன்‌. 
மாலினீ-பத்திரகாளி. 
மாலுமீ-மீகாமன்‌. 
மாலிகை-மாலை. 
மாவிர தி[யர்‌]-சைவர்‌, 
மாவலர்‌-கு[திரை]ப்பாகர்‌. 
மாவிருட்‌[ச]ம்‌ - சள்ளிமரம்‌, 
பெரியமரங்கள்‌. 
மாழ்தல்‌-மயக்கம்‌, சாதம்‌. 
மாழ்கு-மகசிரம்‌. 
மாமை-மாமரம்‌, பொன்‌, 
அழகு, நிறம்‌, ஓலை, திரட்சி, 
மாழாத்தல்‌-மயக்கம்‌. 
மாளிகை-மன்னரில்லம்‌. 
மாற்றம்‌-வலி, செயல்‌, வலலரா 
கல்‌, சொல்லு. 
மாறன்‌-பாண்டியன்‌. 


பற்றுக்கோடு, ; 


மாற்கம்‌-வழி, கெருவீதி 
[ச] மையம்‌, மறுதலை, 
நெடுந்தெருவீதி. 


மா ற்கசீரம்‌-மார்கழிமாதம்‌. 
மாற்கணம்‌-அம்பு. 
மாறுகம்‌-.துஒில்‌. 
மாறு-தோற்றம்‌, கம்பு, பகை. 
மாற்றல்‌-காதல்‌. 

மாறல்‌-விலைக [ற]ல்‌. 
மான்‌-மிருகம்‌, மகரராசி, வலி, 


மகரமீன்‌. 
மான்‌ றலை-மிருகசீரிடடாள்‌, 
[மீ*]ருகசிரம்‌. 
மானவர்‌-மானிடர்‌, வீரர்‌. 
மான்மதம்‌-கத்தூரி, காவிப்‌ 
பிள்ளை. 
மானகம்‌- திண்டிமிவாச்சியம்‌. 
, மானம்‌-இலச்சை, குற்றம்‌, 


அளவு, பெருமை, வலி. 
மான்‌ றல்‌-மயக்கம்‌. 
மானமா-கவரிமா. 
மானல்‌-உவமை, மயக்கம்‌. 
மானுதல்‌-ஒப்பு, மயக்கம்‌. 
மானை-செயல்‌, ஆவையின்விறல்‌, 

ஓடு. 
மானினி-பெண்‌. 
மானுயர்‌-மானிடர்‌. 
மானிமா-கவரிமா. 


மானு-ஒப்பு. 


மாகாரம்‌ முற்றும்‌ 


மகர ஈகாரம்‌ 


மீக்கொள்‌-மேற்போர்வை. 
மீக்கூற்று-புகழ்‌, 
மீ-ஆகாசம்‌. 
மீது-உயரம்‌. 
மீதூர்தல்‌-நெருங்கல்‌. 
.மீமிசை-[வி]லாக்கரம்‌. 
மீவான்‌-மீகாமன்‌. 
மீளி-வில்லாளன்‌, பாலைகிலத்‌ 
தரசன்‌, வலி, திண்ணியன்‌, 
மேன்மகன்‌, மிருத்து, 


பெருமை, சிங்கம்‌. 


மீளுதல்‌-மாறுதரல்‌. 
மீன்‌-நக்கெத்திரம்‌, மச்சம்‌, 
மீனராசி, சித்திரைராள்‌, 


வளரொளி. 
மீனவன்‌-பாண்டியன்‌. 
மீனம்‌ - மச்சம்‌, இராசியி 
லொன்று. 
மீனகவா-பூசை. 
மீனுயுர்த்தோன்‌-காமன்‌. 


மீனெ றி-சிறுபறவைகள்‌. 


மீகாரம்‌ முற்றும்‌ 


மகர ஊகாரம்‌ 


மூகம்‌ - வண்மை, முயற்சி, 
மனத்துமிகுதி, உண்மை. 
மூகை-ஊமை. 
மூக்கு-காசி, பறவைவாயலகு. 
மூக்கன்‌-மூர்க்கன்‌, பாம்பு. 
மூங்கில்‌-வேய்‌, புணர்பூசம்‌, 
மூங்கை-ஊமை. 
மூசல்‌-மொய்த்தல்‌, சாவு. 
மூசை-கொடை, தேவர்‌. 
மூடர்‌-அறிவில்லார்‌. 
மூட்டு-துடை, | 
மூடிகம்‌-பெருச்சாளி. 
மூடுதல்‌-கவித்தல்‌. 
மூது-தேனீ, தம்பூலப்பூச்சி. | 
மூதறை-திருவாதிரை. 
மூதுரை-பழமொரழி. 
மூதிரை-திருவாதிரை. 
மூதை-வெட்டிச்சுட்டகாடு, 


| மூதணங்கு-வடுகி, 
| மூத்தோன்‌ - அந்தணன்‌, வினாய 
கன்‌. ்‌ 


$தோன்‌ - பெரியோன்‌, தமை 
பன்‌ அக்கரன்‌ ரான இது 
மூதாதை-பாட்டன்‌. 
மூய்த்தல்‌-மூடுதல்‌. 
மூப்பு-முதன்மை. 
மூர்த்தி-தலை, தேவன்‌. 


ர௬சரிக்கை, 
மூலகம்‌-இிழங்கு, வேர்‌. 
கூலம்‌-ஒரு [௩]ாள்‌. ச 
லக[ர்‌]தம்‌ - இ[ரு]வே[லீ]. 
ள்‌. 21142. ன்‌ 
மூவிலை-சூலம்‌. 
ல*]குணர்ந்தோன்‌- 
கயா முதவவன்‌-முப்பிளமை 
யில்லாதவன்‌. 


156 


மூழல்‌-கொடிக்கழச்சி. . மூழி- மத்து, அகப்பை 
மூடிதல்‌-மொய்த்தல்‌. துடுப்‌[பு]. 
மூழ்கல்‌-செறித்தல்‌. , மூன்றுகாலம்‌- இறப்பு, எதிர்வு, 
மூழிவாய்‌- பொட்டி. ்‌ நிகழ்தல்‌. 
மூற்காரமாவ.து - உவாந்திபண்‌ ; ! மூன்றிடம்‌-தன்மை, முன்னிலை. 
ணுதல்‌. | . படர்க்கை. . . 
மூகா-தசை. | மூன்றுலோகம்‌-பூமி, அந்தரம்‌. 
மூ[ழை]-அகப்பை, மத்து. | சொ ற்[க]ம்‌. 


மூற்கர்‌-ழ்மக்கள்‌. ! கூனம்‌-மவுனம்‌. 
. மூகாரம்‌ முற்றும்‌ 


மகர ஏகாரம்‌ 
மேகம்‌-காற்று, குயில்‌, கருநிறம்‌, மேய்‌-அகலம்‌. 


முகில்‌, தண்ணீர்‌. மேயல்‌-அய்த்தல்‌, பொருந்தல்‌. 
மேகாரம்‌- னஸ்‌ மேயன்‌-[ம]கன்‌. 
மேக்கு-உயரம்‌, வருகாலம்‌, மேரு-வா- [கிரி]; ம[ந்திரபறு 
மற்றிசை, த்‌ பத[ம்‌ி. 
மேகலை-மணிமேகலை. வல்லது ஆரு 


ட ட மேல்‌-இடம்‌, உடம்பு. 
மேகராகக்குறிஞ்சி- இராகம்‌. மேலி-கள்ளு. 

மேகவாகனன்‌- இந்திரன்‌, மேழி-கலப்பை- 
மேகநாதம்‌-சிறுகரை. ! மேலுலகம்‌-தேவலோகம்‌. 
மே-மேவுதல்‌, [து'ருவாட்டேறு. | மேலெழுலகமரவ து - பூலோ] 


மேடு-உயரம்‌. கம்‌, புவலோகம்‌, சனலோ 
மேதகு- கம்‌, தவலோகம்‌, சத்‌ திய 
மேத்தியம்‌-சத்தம்‌. லோகம்‌. 

மேதினி-பூமி. : மேவுனர்‌-உற்றார்‌. 


மேதி-எருமை, . மேவாதவர்‌-சத்துருக்கள்‌. 
மேதை-புதன்‌, கள்ளு, தோல்‌, | மேவினர்‌-மித்துரு. 
[ஈ]ரம்பு, இறைச்சி, அறிவு, | மேவல்‌ - விருப்பம்‌, பொருந்‌ 
உள்ளக்களிப்பு, அதல்‌. 
மேதையர்‌-கற்றோர்‌. மே[றிகு-மேற்றிக்கு. 


மேகாரம்‌ முற்றும்‌ 


மகர ஐகாரம்‌ 


மை-மேகம்‌, மூங்கில்‌, க[று]ப்பு, அழகு. . 
மயக்கம்‌, குற்றம்‌. ஆடு, மைந்தர்‌-மானிடர்‌, புத்திரர்‌. 
செம்மறியாடு. இருள்‌,மலட்‌ | மையல்‌-மயக்கம்‌. 
டெருமை, பன்றி. மைமுகம்‌-முச. 

மை... மலடி, மலட்டெருமை, | மைத்தென-வீரைவு. 
ச்‌ பசுக்கள்‌. மைந்தன்‌-மகன்‌. 
மைக்‌ துஃவலி, மயக்கம்‌, இளமை, | மைதுனம்‌-நீங்காமை. 


மைகாரம்‌ முற்றும்‌. 


அகராதி நிகண்டில்‌ எழுத வேண்டியது 


இருவகைக்‌ கூத்து மார்க்கர்‌ தேசிகம்‌ 
முப்பழங்‌ கதலி பலாவொடு மாவே 
எழுவகைப்‌ பிறப்பே தேவர்‌ மக்கள்‌ 

விலங்கு பறவை நீரில்‌ வாழ்வனவுடன்‌ 
தாபரம்‌ ஊர்வன சாற்றினர்‌ புலவர்‌ 
எழுவகை நதிகங்கை யமுனை பாரதி 

காவிரி நன்மதை குமரிகோ தாவிரி 
அகத்தியன்‌ புலத்தியன்‌ அங்ரச கவுதமன்‌ 
மார்க்கண்டன்‌ காசிபன்‌ வசிட்டனேம்‌ முனிவர்‌ 
அரசன்‌ மாதுலன்‌ ஐயன்‌ முன்னவன்‌ 
குருவுடன்‌ இவரைங்‌ குரவ ராகும்‌ 

பஞ்ச சயனம்‌ மயிர்ச்சேணம்‌ இலவின்‌ 
பஞ்சுசெம்‌ பஞ்சுவெண்‌ பஞ்சு அன்னத்தூவி 
கோட்ட மல்‌ குங்கும மிழகுதற்‌ 

கோலஞ்‌ சுட்டும லென்பனவோ டைந்து. 


